Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


கனவின்‌ மீதி. .. 
(ஒரு கவிதைத்தொகுப்பு) 


கி. பி. அரவிந்தன்‌ 


"kanavin meceti......' 
A collection of Poems by 
K.P. Aravindan 


Etext in Tamil Script - TSCII format 
Etext preparation : Dr. N. Kannan of Germany, Mr. Ramanitharan Kandiah 
of New Orleans, USA and Mr. R. Padmanabha Iyer of London, UK 
Proof-reading: Ms. Geetha Ramaswami of Singapore 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 
This pdf file is based on InaimathiTSC font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer- 


© Project Madurai 2001 


கனவின்‌ மீதி. . . 


கி. பி. அரவிந்தன்‌ 


கனவின்‌ மீதி 

கவிதைத்தொகுப்பு 

டூ : கி. பி. அரவிந்தன்‌ 
முதற்பதிப்பு : 1999 ஆகஸ்ட்‌ 
பக்கங்கள்‌ : 96 

விலை : 40) 


உள்‌ ஓவியங்கள்‌ : ஆதிமூலம்‌, வீரசந்தானம்‌, மருது 
அட்டை : ட்ராஸ்ட்கி மருது 
வெளியீடு : பொன்னி, 
29, கண்ணகி தெரு, மடிப்பாக்கம்‌, சென்னை - 600 091 


இணை யம்‌: http://w)ww.intamm.com/nool/ponni 


மின்ன ஞ்சல்‌: ponni@intamm.com 


அச்சுக்கோப்பு : மதர்போர்டு, சென்னை - 600 014. 


அச்சாக்கம்‌ : மணி ஆப்செட்‌, சென்னை - 600 005. 
KANAVIN MEEDHI 

© : Ki. Pi. Aravindan 

First Edition : 1999, August 

Price : 40 


Publishedby  : Ponni, 
29, Kannagi Street, Madipakkam, Chennai - 600 091. 
Website: http://www.intamm.com/nool/ponni 
e-mail: ponni@intamm.com 


அரவிந்தனின்‌ முப்பரிமாணம்‌ 


கடல்‌ தாண்டியிருந்தாலும்‌ சரி, கண்டங்கள்‌ தாண்டியிருந்தாலும்‌ சரி, அரவிந்தன்‌ கரம்பற்றி கருத்துப்‌ 
பயணம்‌ செய்வதை யாராலும்‌ பிரிக்க முடியாது என்பதற்கு 'கனவின்‌ மீதி' நூல்‌ வெளியீடே சான்று. 


உழவர்‌ குடியில்‌ பிறந்த என்னை வறுமைத்துயர்‌ ஆட்டிப்‌ படைத்தது. அந்த காலத்தில்‌ தஞ்சையில்‌ 
அறிவுறுவோன்‌ பேருந்து ஏற்றிவிட அரணமுறுவல்‌ சென்னையில்‌ ஏற்றுக்கொண்டார்‌. ஏற்றுக்‌ கொண்ட 
அரணமுறுவல்‌ சுந்தர்‌ என அறியப்பட்ட கி.பி. அரவிந்தனிடம்‌ ஒப்படைத்தார்‌. மிரள வைத்த 
சென்னையைப்‌ பரிச்சியப்படுத்தியவர்‌ பழக்கப்படுத்தியவர்‌ அரவிந்தன்‌ தான்‌. இது நடந்தது 1979ஆம்‌ 
ஆண்டு. அப்போது தொடக்கம்‌ இன்றுவரை உறவு அறாத நட்பு வட்டத்தின்‌ நெருங்கிய சொந்தக்காரர்‌ 
அரவிந்தன்‌. 


அரவிந்தனோடு ஒரே மாடியில்‌ உறங்கியிருக்கிறோம்‌. உறக்கமற்று பல இரவுகளில்‌ 
பேசியிருக்கிறோம்‌. அப்போது பார்த்த அரவிந்தனிலிருந்து 85ஆம்‌ ஆண்டில்‌ தமிழகத்தில்‌ சுற்றி சுற்றி 
வந்து சொற்பொழிவாற்றிய அரவிந்தன்‌ ஆற்றல்‌ மிகுந்த பேச்சாளராக உயர்ந்து நின்றார்‌. இதை நான்‌ 
எதிர்பார்க்கவில்லை. அப்படியே நான்‌ வியந்து நின்றேன்‌. 


எந்தப்‌ பேச்சிலும்‌ ஒரு விவாதத்‌ தீயை மூட்டிவிடுகின்ற வல்லமை பெற்ற அரவிந்தன்‌ '99களில்‌ நெஞ்சை 
உலுக்குகின்ற கவிபுனையும்‌ கவிஞனாக நிமிர்ந்து நிற்கிறார்‌. 


அமைப்பைக்‌ கட்டுகின்ற அமைப்பாளன்‌, ஈழ விடுதலையை முன்னெடுக்கின்ற வலிமைமிக்க 
பிரச்சாரகன்‌, புலம்பெயர்ந்து அயல்நாட்டில்‌ வாழும்போதும்‌ 'தாயகப்‌ பிரிவை' எண்ணியேங்கும்‌ 
கவிஞன்‌ ஆகிய மூன்று நிலைகளிலும்‌ நெருங்கிப்‌ பழகுகின்ற வாய்ப்புக்‌ கிடைத்ததைப்‌ 
பெரும்பேறாகக்‌ கருதுகிறேன்‌. 


தமிழகத்தில்‌ அரவிந்தனின்‌ கவிமனதைக்‌ கண்டு கொண்டவர்களில்‌ கே.எம்‌.வேணுகோபால்‌ 
முக்கியமானவர்‌. பதிப்பகப்‌ பணியில்‌ என்னை ஊக்கப்படுத்துவதில்‌ முனைவர்‌ இரா.இளவரசு, 
முனைவர்‌ சுப.வீரபாண்டியன்‌, முனைவர்‌ பாரதிபுத்திரன்‌, 'நிலவளம்‌' க.சந்திரசேகரன்‌ ஆகியோர்‌ 
குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 


'நந்தன்‌' இதழில்‌ பணியாற்ற வாய்ப்புத்‌ தந்து பதிப்புப்‌ பணியில்‌ ஆர்வப்படுத்தி வளர்த்தெடுக்கும்‌ 
தந்தை பெரியார்‌ தமிழிசை மன்றத்‌ தலைவர்‌ திரு.நா.அருணாசலம்‌ அவர்களை மறக்கவியலாது. 


இவர்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றி. கனவின்‌ மீதி கவிதைத்‌ தொகுப்பு வெளியிட வாய்ப்புத்‌ தந்த 
அரவிந்தனுக்கும்‌, அரவிந்தனின்‌ நட்பு வட்டத்தினருக்கும்‌ நன்றி. 


வைகறை 


உலக இலக்கிய வாசற்‌ கதவுகளைத்‌ தட்டும்‌ 


ஈழ 


த்துத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 


உயிரொடியும்‌ ஓசை 
என்றென்றும்‌ அன்புடன்‌ 


ஐ ௮ ஐ 


ஹம்‌ — 
— ௮ 


28. 


30. 


படி 


. இறக்கம்‌ 


திசைகள்‌ 
தூதுரைக்கும்‌ பருவம்‌ 
மழை 

அழகியல்‌ 

நான்‌ 

அறிதல்‌ 


. சமநிலை 

. தரிப்பு 

. வகுப்பு 

. சொல்‌...யாராக இருக்கலாம்‌ நான்‌? 
. வயல்‌ 

. பறவையும்‌ பாடலுமாய்‌ 

- இருப்பு 

. சுழல்‌ 

. காணாமல்‌ போவோர்‌ பற்றி 

. வராது போயிற்று காண்‌ 

. விலகும்‌ தொலைவில்‌ 

. வளரும்‌ கனாக்கள்‌ துயிலாத நான்‌ 
. தந்தையும்‌ குழந்தையும்‌ 

. நூலக முன்றிலில்‌ 

. அதிசயம்‌ வளரும்‌ 

. கோடை 

. மதியம்‌ 

. கனவின்‌ மீதி 

. முளைப்பாய்‌ 


வரும்‌ வழியில்‌ 


. அழைப்பு 


மொழிவுகள்‌ 


. நெல்லியும்‌ உதிரும்‌ கனிகளும்‌ 


வெளிநாட்டுக்‌ கனவுகளுடன்‌ புறப்பட்டு 

பயண முகவர்களின்‌ வழிகாட்டலில்‌ 

எல்லைகள்‌ கடக்கும்‌ முயற்சியில்‌ 

தம்முயிர்‌ இழந்த தோழர்‌ 

மகேஷ்‌ என அறியப்பட்ட அக்கரைப்பற்று விநாயகமூர்த்திக்கும்‌ 
என்‌ இரத்த உறவினனும்‌ தோழனுமான 

முகில்‌ என அறியப்பட்ட சில்வேஸ்டர்‌ அன்ரன்‌ முகிலுக்கும்‌ 
இவர்‌ போன்றே உதிர்ந்து போன 

அனைவர்க்கும்‌.... 


உலக இலக்கிய வாசற்‌ கதவுகளைத்‌ தட்டும்‌ 
ஈழத்துத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 


கி.பி.அரவிந்தன்‌ கவிதைகளுடன்‌.... 
ஓர்‌ ஆள்நிலைத்‌ துலங்கல்‌ 
(A Personal response) 


கைப்பழக்கத்தில்‌ 'அரவிந்தன்‌ கவிதைகளை வாசிக்கும்‌ பொழுது' என்று தலையங்கத்தை 
எழுதிவிடுவேனோ என்ற பயம்‌. இப்பொழுதெல்லாம்‌ வாசித்தல்‌; சுவைத்தல்‌ என்ற பதப்பிரயே'கங்கள்‌ 
விமர்சனத்திலிருந்து விடுபட்டு "பாடத்தோடு ஊடாடுதல்‌" (Interacting with the neXt) என்பது 
வழக்காகி விட்டது. 


அதில்‌ ஓரளவு நியாயம்‌ இருக்கத்தான்‌ செய்கிறது. 


பாடம்‌ வாசிப்பிலேயே பூரணப்படுகிறது. அதனுடைய உயிர்‌ ஆயுள்‌ எல்லாமே வாசிப்பில்தான்‌ 
தங்கியுள்ளன. 


தமிழுக்கு இது புதிதும்‌ அல்ல. உண்மையில்‌ உரைகள்‌ என்பவை வாசிப்புகளே. (பரிமேலழகரின்‌ 
திருக்குறள்‌ வாசிப்பு - நச்சினார்க்கினியரின்‌ பத்துப்பாட்டு வாசிப்பு - பெரிய வாச்சான்‌ பிள்ளையின்‌ 
பாசுர வாசிப்பு) இன்றைய ஊடாட்டத்திலுள்ள சிக்கல்‌ ஆக்கியோன்‌ முக்கியம்‌ பெறுவதில்லை 
என்கிறார்கள்‌. 


எனது சக தமிழ்ப்‌ பேராசிரியர்கள்‌ பலருக்கு இது புதிதாக இருக்கலாம்‌. "புலவர்‌ எதைக்‌ கூறுகிறார்‌ 
எப்படிக்‌ கூறுகிறார்‌ அதிலுள்ள சிறப்புகள்‌ யாவை" என்று நயம்பேசும்‌ வாய்ப்பாடு இப்பொழுது அதிகம்‌ 
இல்லை. 


இவற்றைக்‌ கூறுவதற்குக்‌ காரணம்‌ கி.பி.அரவிந்தனை மையப்படுத்தி மாத்திரம்‌ அரவிந்தன்‌ 
கவிதைகளை மதிப்பிட்டூவிட முடியாது என்பதுதான்‌. 


அது உண்மையே. ஆனால்‌ அதற்காக ஆசிரியர்‌ இறந்துவிட்டார்‌' என்று சொல்ல 
வேண்டியதில்லை.ஆசிரியரும்‌ வாசகரும்‌ சந்திப்பதுதான்‌ முக்கியம்‌. இன்றைய கட்டவிழ்ப்பு 
முயற்சிகளெல்லாம்‌ இந்தச்‌ சந்திப்புக்கான பாதைகள்தான்‌. 


சமஸ்கிருதக்‌ கலை விமர்சனத்தில்‌ 'சஹ்ருதய' என்ற ஒரு கோட்பாடு உண்டு. அதாவது இருவரும்‌ 
ஒரே மனத்தினர்‌ ஆகுதல்‌. (ச*+ஹ்ருதய) அப்பொழுதுதான்‌ "இருவரும்‌ மாறிப்‌ புக்கு இதயம்‌ எய்த" 
முடியும்‌. 


கி.பி. அரவிந்தன்‌ கவிதைகளை வாசிக்கும்‌ பொழுது நான்‌ என்னை வாசிக்கிறேன்‌. 


அகதியாக இருப்பதற்கு மைல்‌ தொலைவு அவசியமில்லை இரண்டு மைல்களே போதும்‌. 
பழக்கப்பட்ட, பரிச்சயப்பட்ட மனிதர்களையும்‌ பொருள்களையும்‌ மண்ணையும்‌ வானத்தையும்‌ 
குடிதண்ணீரையும்‌ கோயிலையும்‌ இழக்க வேண்டி நேரிடும்‌ பொழுது, இழந்து அதன்பின்‌ தொடர்ந்து 
வாழுதல்‌ வேண்டும்‌ என்ற நினைப்பில்‌ தொழிற்படுகிற பொழுது அகதி உருவாகிறான்‌/ள்‌. 


இவையெல்லாம்‌ நான்‌ சொல்ல விரும்புபவை. என்னிடம்‌ கவித்துவம்‌ இருப்பின்‌. 


கி.பி. அரவிந்தனின்‌ கவிதைகள்‌ ஈழத்து வடபுலத்தின்‌ இந்தக்‌ காலகட்டத்தின்‌ சமூக 
அனுபவங்களுக்கான மறக்கமுடியாத கவிதைப்‌ பதிகை ஆகியுள்ளன. 


I 


இந்த கவிதைகள்‌ கிளறும்‌ சோகம்‌ தணிக்க முடியாதவையாகப்‌ படுகின்றன. அரவிந்தனின்‌ துயரம்‌ 
எங்களின்‌ துயரமாகிறது. 


இது எவ்வாறு நிகழ்கிறது அல்லது நிகழ்த்தப்படுகிறது என்பதுதான்‌ முக்கியமான வினா. முதலில்‌ 
முக்கியப்படுவது இந்தக்‌ கவிதைகள்‌ தோற்றுவிக்கும்‌ சோக, ஏக்கச்‌ சூழமைவே. 


எந்தக்‌ கவிதையை எடுத்துக்கொண்டாலும்‌ அந்த, தொலைந்துபோன, தனித்துப்‌ போன ஏக்கம்‌ நன்கு 
தெரிகிறது. கவிதைகளின்‌ ஊடே வருகின்ற படிமங்களால்‌ இது சாத்தியமாகிறது கவிதையின்‌ 
ஆரம்பத்திலேயே அரவிந்தன்‌ அந்த உணர்வுச்‌ சூழலைப்‌ படம்பிடித்து விடுகிறார்‌. 


"பிடிக்கப்‌ பிடிக்க 
சறுக்குகின்றது 

ஏறிய இடத்திலாயினும்‌ 
இறங்கலாமென்றால்‌ 

வழுக்கிச்‌ செல்கிறது சரிவு. 
ஏறிய இடம்‌ எது...?" (இறக்கம்‌) 


"நகரம்‌ குறண்டிப்போய்‌ 
எரிவிளக்கும்‌ நனைந்தபடி 
ஒளியுறிஞ்சும்‌ புகாரில்‌" (மழை) 


"பேசலாமா வேண்டாமா? 
நிலை கொள்ளாதாம்‌ தராசுமுள்‌" (விலகும்‌ தொலைவில்‌) 


(மேலே உள்ள கவிதை வரிகளின்‌ ஒவ்வொரு சொல்லிலும்‌ உள்ள மனப்படிமங்களை உள்வாங்கிக்‌ 
கொள்ளத்‌ தவறக்கூடாது.) 


அகதி வாழ்க்கையின்‌ சோகம்‌ திசையிழந்த நிலையிலே காணப்படுகிறது. நாங்கள்‌ திசையிழந்து 
நிற்கிறோம்‌. 


"திசைகள்‌" என்ற கவிதையில்‌ இது முனைப்புடன்‌ எடுத்துக்‌ கூறப்படுகிறது. மனிதர்‌ மாத்திரமல்ல 
இலைகள்‌, தளிர்கள்‌, கொழுந்துகளும்தான்‌. 


"கூடவே 

ஒத்திப்‌ பறிபட்ட 

பச்சை இலைகள்‌ 

தளிர்கள்‌ 

கொழுந்துகள்‌... 

எது எந்த மரத்தினது...? 
அள்ளுண்டவை அறியுமே' 

எற்றுண்ட தம்‌ நிலைபற்றி...! (அறிதல்‌) 


அகதி வாழ்க்கை ஏற்படுத்தும்‌ இந்த அனாதைத்‌ தன்மை, இழப்புநிலை வாழ்க்கையின்‌ 
ஒவ்வொருகணங்களிலும்‌ தெரிய வந்துவிடுகிறது. "கோடை" கவிதையில்‌ இது வெளிப்படுகின்ற 
முறைமை எங்களையும்‌ கி.பி. அரவிந்தனையும்‌ ஒன்றாக்கி விடுகிறது. 


படிமங்கள்‌ நிறைந்த நெஞ்சக்‌ கிளறலோடுூ தொடங்கும்‌ கவிதைகள்‌ முடியும்‌ முறைமையில்‌ 
(முடிக்கப்படும்‌ முறைமையில்‌) சோகம்‌, இயலாமை, கையறுநிலை ஆகியன பற்றிய கவித்துவ மனநிலை 
திடீர்‌ முடிவுக்குக்‌ கொண்டுவரப்படுகிறது, அல்லது படிப்படியே குமிழிகள்‌ கிளம்ப 
இறக்கிவிடப்படுவதைப்‌ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. குறுங்கவிதையின்‌ ஒரு இயல்பு இது. 
சொல்லுக்கும்‌ அப்பாலான ஒரு நிசப்தமான ஒரு சிந்தனைக்‌ கீற்று அல்லது சோக ஆலாபனை 
அதற்குள்‌ தொக்கி நிற்கும்‌. 


கி.பி. அரவிந்தன்‌ கவிதைகளுக்கு இது இயல்பான பண்பாகிறது. 


நாம்‌ அரவிந்தன்‌ ஊடாக கிளப்பிக்கொள்கிற முக்கியமான முதல்‌ சுயசிக்கல்‌, அடையாளம்‌ 
பற்றியதாகும்‌. அடையாளம்‌ என்பதும்‌ ஒருவகைப்‌ பிரிவு உணர்வுதான்‌. 


அதுவாக அதனோடு அதற்குள்‌ இருக்கையில்‌ அடையாளங்கள்‌ தேவைப்படுவதில்லை. அதிலிருந்து 
பிரிகிறபொழுதுதான்‌ அது தேவைப்படுகிறது. செல்லும்‌ தூரம்‌ கூடக்கூட அதற்கான தேவையும்‌ 
கூடிக்கொண்டே போகிறது. அதுகூட மற்றவர்களுடைய தேவைக்கும்‌ பார்க்க நாம்‌ யாரென்ற நமது 
தேவைக்கே முக்கியமாகிறது. இந்த அடையாளத்‌ தேடலின்‌ பரிமாண மாற்றங்களை 


"சொல்‌ யாராக இருக்கலாம்‌ நான்‌?" என்ற சற்று நீண்ட கவிதை மிகத்துல்லியமாகக்‌ கொண்டு 
வருகிறது. 


சாதி, இனம்‌, நாடு என்பவற்றுக்கு அப்பாலே போய்‌ நிறம்‌ முக்கியமாகிறது. 


"இனியும்‌ என்ன சொல்வேன்‌ 

இறுதிச்‌ சொல்லும்‌ எனக்கில்லை எனும்போது.... 
அர்த்தங்கள்‌ மாறிப்போன சொற்களும்‌ 
நம்பிக்கை தராதபோது 

ஆதலால்‌ தயை செய்து 

என்னை நெருக்காதே வதைக்காதே.... 

நீ யாரெனச்‌ சொல்‌ எனக்கேட்டு... 


இது ஒரு முக்கிய கட்டம்‌. ஈழத்துத்‌ தமிழ்‌ அகதி என்கின்ற நிலையிலிருந்து அப்பாலே போய்‌ ஒரு 
சர்வதேசியத்திற்குச்‌ செல்லுகின்ற தன்மை இதில்‌ காணப்படுகிறது. ஈழத்து அகதி வாழ்க்கையின்‌ 
பிரக்ஞைநிலை இன்னொரு தளத்திற்கு மாறுகிறது. இதனை மற்றைய கவிஞர்களும்‌ பேசியுள்ளனர்‌. 
ஆனால்‌ இந்தத்‌ துன்பங்களுக்கு அப்பால்‌ உள்ள, இவற்றின்‌ காலான சர்வதேச முதலாளித்துவம்‌ 
அரவிந்தன்‌ கைக்குள்‌ பிடிபட்டு விடுகிறது. "அதிசயம்‌ வளரும்‌" எனும்‌ கவிதையில்‌ அரவிந்தன்‌ அந்த 
உண்மையைச்‌ சிக்கெனப்‌ பிடித்துக்‌ கொள்கிறார்‌. ஈழத்துத்‌ தமிழ்க்‌ கவிதை பிரக்ஞை பூர்வமாக 
சர்வதேசியத்திற்குச்‌ செல்கிறது. 


இவ்வாறு இந்த அகதி உலகப்பொது ஆக ஆக, அவன்‌ தன்னுள்‌ தானே தானே ஒளிந்துகொள்ளுகிற, 
தன்னுள்தானே அகவயத்தானாகின்ற, தான்‌ தானாக இல்லாது போகின்ற ஒரு மனநிலையும்‌ வந்து 
விடுகிறது. "தந்தையும்‌ குழந்தையும்‌" என்கிற கவிதை இந்தக்‌ கேள்வியை மிகுந்த வன்மையோடு 
பதிகிறது. 'கனவின்‌ மீதி'யிலும்‌ இது தெரிகிறது. 


இந்தச்‌ சுய உள்வாங்கலோடுூ யாழ்ப்பாணத்தின்‌ நினைவுகள்‌ இணைகின்றன. 


இவனுடைய ஆற்றாமைகளெல்லாம்‌ அந்தக்‌ குழந்தையின்‌ முன்னே விஸ்வரூபமெடுக்கின்றன. 
யுநூலகமுன்றிலில்‌ ஒருமாலைரு என்னும்‌ கவிதையில்‌ இந்தத்‌ தனிமை மிகத்‌ துல்லியமாகத்‌ 
தெரிகிறது. 


"விழுந்தும்‌ கிடந்தும்‌ 
போதையில்‌ புரண்டும்‌ 
தலைநிமிர்த்த மாட்டாமல்‌ 
உலகம்‌ வெறுத்தும்‌ 
தன்னுள்‌ சுருண்டும்‌ 
எனக்கொரு பாடலின்றி"' 


தன்னுடைய நிர்க்கதியைப்‌ புலப்படூத்துவதற்கு அரவிந்தன்‌ கையில்‌ குழந்தை அற்புதமான பாத்திரமாக 
மேற்கிளம்புகிறது. 


அந்தக்‌ குழந்தையின்‌ வினாக்களுள்‌ எங்கள்‌ வரலாறே தொக்கிக்‌ கிடக்கிறது. 


கி.பி. அரவிந்தனின்‌ சொற்கையாளுகை பற்றிய ஒரு குறிப்பு அவசியம்‌. தான்‌ வழிபடும்‌ இறைவனை 
உணர்ச்சிப்‌ பூர்வமாகக்‌ குறிப்பதற்கு "சொல்பதம்‌ கடந்த சோதி" என்று கூறுவர்‌. சொற்களால்‌ 
கிளப்பப்‌ பெற்று, ஆனால்‌ அதன்‌ பின்னர்‌ சொற்களுக்குள்‌ கொண்டுவர முடியாத ஒரு 
உணர்வுநிலை/சிந்தனைநிலை உண்டு. புதுக்கவிதையின்‌ சொல்‌ இந்தத்‌ தன்மையது. சந்த 
நியமங்களுக்கு அப்பாலான ஒரு லயத்தை, லயிப்பை இத்தகைய கவிதைகள்‌ ஏற்படுத்தும்‌. 


கி.பி.அரவிந்தனின்‌ கவிதைகளில்‌ சொல்லுக்குள்‌ வரமுடியாத உணர்வோசை கைப்பிடியாகக்‌ கொண்டு 
வரப்படுகிறது. 


"காற்று கொணரும்‌ 
இம்‌ மொழிக்‌ கரைசலினுள்‌ 
விரவிக்கிடக்கும்‌ சோகப்‌ பகிர்வு 
மோதல்‌ குரோதம்‌ எள்ளல்‌ இகழ்ச்சி 
களைந்த துயரம்‌ 
பிணையப்பட்ட கட்டுமரமென 
மூங்கில்‌ குழல்‌ கட்டு 
வடிக்கும்‌ இசைநாதத்தில்‌ மிதக்கின்றது 
செவ்விந்தியர்‌ பாட்டு 
மூங்கில்‌ பேசப்பேச 
தோல்மேளம்‌ கொட்டக்‌ கொட்ட 
மூச்சு முட்டுகின்றது 
துயரம்‌ உடைகின்றது" 

(நூலக முன்றிலில்‌ ஒரு மாலை) 


மனோதர்மவளம்‌ மிக்க சங்கீத வித்வானின்‌ ராக ஆலாபனையின்‌ உச்சநிலையில்‌ வரும்‌ தம்புரா 
சுருதியுடனான நிசப்தம்‌ போல்‌ இந்தச்‌ சொற்கள்‌ அந்த அனுபவம்‌ தெரிந்தவனை மேலே மேலே 
கொண்டு செல்லும்‌. 
(ஏற்கனவே தீர்மானிக்கப்படாத லயம்‌ புதுக்கவிதையின்‌ பெரிய ஆஸ்தி) 

III 


கி.பி. அரவிந்தனுக்கு மாத்திரம்‌ நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர்‌ கிடைப்பாரேயானால்‌ அவருடைய 
வாசகர்‌ வட்டம்‌ நிச்சயம்‌ விரியும்‌. 


ஒரு நாட்டில்‌ வாழுகின்ற ஒரு இனத்திலுள்ள ஒரு அகதியின்‌ அவலத்தை இனத்தின்‌ அவலமாக, 
நாட்டின்‌ அவலமாக, உலகின்‌ அவலமாகக்‌ காட்டுகின்ற திறமை அரவிந்தனுக்குக்‌ கைவந்துள்ள- 
தென்றே கருதுகின்றேன்‌. 

ஈழத்துத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ உலக இலக்கிய வாசற்கதவுகளைத்‌ தட்டத்‌ தொடங்கியுள்ளது. 


'கனவின்‌ மீதி' ஒரு நல்ல கவிதைத்‌ தொகுப்பு. எங்கள்‌ அண்மைக்கால வரலாற்று அனுபவங்களுக்கான 
உதாரணம்‌. 


சமூக அனுபவங்கள்‌ ஆழ, அகலமாகி கீழ்நோக்கிச்‌ சென்று உயிர்க்குலையைப்‌ பிடிக்கும்‌ பொழுது 
மறக்கமுடியாத கலை இலக்கியங்கள்‌ தோன்றும்‌. இது உலகப்‌ பொதுவிதி. 


ஆனால்‌ இதற்கு நாம்‌ கொடுக்கும்‌ விலை...? 


'பார்த்‌' எதையும்‌ சொல்லட்டும்‌, நல்ல கவிஞர்கள்‌ என்றும்‌ வாழ்வார்கள்‌. 


5.6.99 


கார்த்திகேசு சிவத்தம்பி 

வருகை தரு பேராசிரியர்‌, 
உலகத்தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, சென்னை. 


உயிரொடியும்‌ ஓசை 


இத்தொகுப்பின்‌ அனைத்துக்‌ கவிதைகளையும்‌ படித்து முடித்தபின்‌ எழுகின்ற உணர்வுநிலை 
கலவையானது. அதில்‌ துயரத்தின்‌ அழுத்தமும்‌ சூன்யத்தின்‌ வெறுமையும்‌ எதிர்ப்பின்‌ தகிப்பும்‌ கலந்து 
ள்ள விகிதத்தைப்‌ பிரித்தறிய முடியவில்லை. கைபிசைந்துகொண்டு, உதிரும்‌ கண்ணீரையும்‌ துடைக்க 
மறந்துவிடத்தான்‌ நேருகிறது. 


௦ ௦ ௦ 
௦௦ 00 00 


ஒரு கவிதை : 'வளரும்‌ கனாக்கள்‌, துயிலாத நான்‌'. இரண்டு கனாக்களைக்‌ காட்சிப்படூத்துகிறது 
இக்கவிதை. 


" இறந்து படும்‌ சூரியன்‌ 

அலையடங்கும்‌ தொலைகடலில்‌ 
வெளிறிவரும்‌ ஆழ்நீலம்‌.... 

கரை நக்கும்‌ நுரையின்‌ நுனியில்‌ குருதி 
குருதிக்குள்‌ துருத்தும்‌ முலைக்காம்பு 

மிதக்கும்‌ துடுப்பைப்‌ பற்றிய பாதிக்கை 

எரிந்த பாய்மரத்தண்டில்‌ கருகிய மயிர்‌- 
கடலூதிப்‌ பருந்த முண்டத்தில்‌ வடியும்‌ ஊனம்‌... 
கொட்டிக்கிடக்கும்‌ கடவுளரின்‌ கண்கள்‌. 


அகவய எதார்த்தவாதம்‌ (யார) என்றழைக்கப்பெறும்‌ பாணியிலான இக்கவிதையை 
மேலைநாட்டு ஓவியங்களில்‌ நிறையக்‌ காண முடியும்‌. முதல்‌ உலகப்போரின்‌ விளைவாய்‌ உடைந்து 
சிதறிய சமுக அமைப்பும்‌ உருக்குலைந்த உறவுகளும்‌ விளைவித்த நம்பிக்கை இழப்பும்‌ அச்சமும்‌ 
விரக்தியும்‌ ஏற்படுத்திய மன உளைச்சலால்‌ கனவுகள்‌ இனிமையற்றும்‌ பயங்கரமாயும்‌ இருந்தன. 


"நான்‌ 
என்‌ காலணிகளைக்‌ கவ்வும்‌ சர்ப்பங்களை 


இழுத்துக்கொண்டு..." 


என எழுதினார்‌ பெளதலேர்‌ (Baudelaire) 


இன்று 20ஆம்‌ நூற்றாண்டைக்‌ கடக்கும்‌ தமிழ்ச்‌ சமுதாயத்துள்‌ இக்கவிதையின்‌ வரவு எப்படி நேர்ந்தது 
i 


இந்தக்‌ கனவுக்காட்சியின்‌ சொற்களிடை பயணம்‌ செய்தால்‌ இது ஏதோ ஒரு தனிமனிதனின்‌ 
மனப்பிராந்தியல்ல என்பதை விளங்கிக்‌ கொள்ள முடிகிறது. அஸ்தமிக்கும்‌ சூரியன்‌, கடலின்‌ 
ஆழ்நீலம்‌, இரையும்‌ அலை, பாதிக்‌ கை, பருத்த முண்டம்‌... 


இவையனைத்தும்‌ நனவு மனதிலிருந்து நனவிலிக்குள்‌ நழுவிப்போய்‌ புதைந்து கிடப்பனவல்லவா? 
எலும்புக்குள்‌அச்சத்தைச்‌ செருகி நடுங்கச்‌ செய்த விகாரக்‌ காட்சிகளின்‌ வெளிப்பாடுகளல்லவா? 


இத்தகைய மனதைத்‌ தாங்கிக்‌ கொண்டிருக்கின்ற ஒருவன்‌ தூங்கிவிட முடியுமா? இரவெல்லாம்‌ 
புரண்டு களைத்து, எரிகின்ற விழிகளோடு படுக்கையில்‌ அமர்ந்து அரண்டு வெறிக்கும்‌ நாள்‌ ஒன்றே 
ஒன்றாக இருந்துவிட இயலுமா? 


நம்மால்‌ பார்த்தறிந்து விடமுடியாத இந்த பீதியோடு உலகெங்கும்‌ நொறுங்கிக்‌ கிடக்கும்‌ 
இதயங்களின்‌ ஒற்றை நாவாகச்‌ சொற்களை உதிர்த்துக்‌ களைக்கின்றது கி.பி.அரவிந்தன்‌ கவிதை. 


மீண்டும்‌ இங்கே பதியப்பட வேண்டியதில்லைதான்‌ அந்தத்‌ துயரம்‌. ஏறத்தாழ, கடந்த இருபது 
ஆண்டூகளில்‌ மரணத்தின்‌ செய்தி சுமக்காத காற்றில்லை. எத்தனை விதமான சித்திரவதைகளை 
வரலாற்றின்‌ பக்கங்களில்‌ கதைகளைப்‌ போல்‌ படித்தோமோ அவை கண்ணெதிரே நேர்ந்தன. 
மிதிக்கப்பட்ட குழந்தைகளும்‌ அழிக்கப்பட்ட பெண்களும்‌ துளைக்கப்பட்ட 
இளைஞர்களுமாக...கண்டூகண்டு மூர்ச்சித்துக்‌ கிடக்கிறது பூமி. 


உயிரற்றுச்‌ சாயும்‌ உடல்களைக்‌ கண்டு கலங்கி ஒடுகின்றவர்களைச்‌ சூழ்ந்து ஆர்ப்பரிக்கும்‌ 
கடலலைகள்‌. 


"சாயும்‌ பக்கம்‌ சாய்ந்தபடி 
அல்லோல கல்லோலமாய்‌ 
பயணிகள்‌ தத்தளிப்பில்‌ 
சாவின்‌ வீச்சு அலையில்‌ 
சுழித்து வரும்‌ காற்றில்‌ 
திடமற்ற மனதில்‌ 

ஒரே பக்கமாய்ச்‌ சாயாதீர்கள்‌ 
கூவுகிறான்‌ தண்டேல்‌ 
சுக்கானைப்‌ பிடித்தபடி" 


மிதந்து மிதந்து ஒதுங்கிய கரைகளில்‌ யாரும்‌ யாரையும்‌ ஆரவாரத்துடன்‌ வரவேற்றுவிடவில்லை. 
அங்கே அவர்களுக்கு வேறு'பெயர்‌':வேறு 'தகுதி'. தனதென்று ஏதுமற்ற புதிய சூழலில்‌ வேறுவகையாக 
இருக்கின்றன சித்திரவதைகள்‌. பறவைகள்‌ கூடச்‌ சொந்த ஊர்ப்பெயரால்‌ அழைக்கப்படும்‌ சொற்கள்‌ 
அவர்களைக்‌ காயப்படுத்துகின்றன. 


"இனியும்‌ என்ன சொல்வேன்‌ 

இறுதிச்‌ சொல்லும்‌ எனக்கில்லை எனும்போது... 
ஆதலால்‌ 

தயைசெய்து 

என்னை நெருக்காதே வதைக்காதே 

'நீ யாரெனச்‌ சொல்‌' எனக்‌ கேட்டு..." 


என்று குமுறுகிறார்கள்‌. 


"விழுந்தும்‌ கிடந்தும்‌ 
போதையில்‌ புரண்டும்‌ 
தலைநிமிர்த்த மாட்டாமல்‌ 
உலகம்‌ வெறுத்தும்‌ 
தன்னுள்‌ சுருண்டூம்‌ 
அந்நியமாவனோ 
எனக்கொரு பாடலின்றி....! 


பனிதாங்கும்‌ பைன்மரங்களைப்‌ பார்க்கப்‌ பிடிக்காமல்‌ ஒற்றைப்‌ பனைத்தோப்பை எண்ணியும்‌ 
செர்ரிப்பழங்கள்‌ சுவைக்காமல்‌ கனியுதிர்த்து நிற்குமந்த சிறுநெல்லி மரம்‌ நினைத்தும்‌ வெடித்து 
வெடித்துச்‌ சீழ்கட்டும்‌ நெஞ்சு. 


௦ ௦ 0௦ 
0௦ 00௦00 


கலைகள்‌ உண்மையைத்‌ தேடுகின்றன அல்லது கண்டடைந்து சொல்லுகின்றன. அத்தனை 
வடிவங்களும்‌இந்த வாழ்க்கையின்‌ அடிமுடியைத்தான்‌ தேடுகின்றன. வாழ்க்கை எது என்பதுதான்‌ 
வற்றாத கேள்வி. சுட்டெரிக்கும்‌ கேள்வி. பொருட்கள்‌ வாழ்வுக்குப்‌ புறக்காரணிகள்‌. அவை 
பயன்கொள்ளத்‌ தக்கனவன்றி நிறைவுகொள்ளத்‌ தக்கனவல்ல. அதனால்தான்‌ எந்த மண்ணில்‌ 
இருந்தால்‌ என்ன? எந்த மொழியால்‌ மொழிந்தால்‌ என்ன? எந்த உணவை உண்டாலென்ன? 
என்றெல்லாம்‌ இருந்துவிட முடிவதில்லை. தனதென்னும்‌ உரிமையும்‌ விடுதலையுமே ஆன்மாவைச்‌ 
சமாதானப்படுத்துகின்றன. எத்தனை குறைபாடூகளிருந்தாலும்‌ அவற்றிக்காக எதனையும்‌ இழக்கத்‌ 
துணிகிறது இதயம்‌. 


தன்‌ ஆன்ம நிறைவைத்‌ தேடியும்‌, தன்‌ சகமனிதர்களுக்கு அது இல்லையே என ஏங்கியும்‌ எழுகின்ற 
விசும்பலின்‌, கண்ணீரின்‌, அரற்றலின்‌, சினத்தின்‌ வார்த்தைகளாகவே அரவிந்தனின்‌ அனைத்துக்‌ 
கவிதைகளும்‌ அமைந்துள்ளன. தான்‌ இழந்தவைதாம்‌ 'தான்‌' என்று கண்டுகொண்ட தகிப்பில்‌ 
சொற்களாகக்‌ குமைந்து வெடிக்கின்றன. 


௦ ௨௦௦ 
௦௦௦௦௦௦ 


தமிழகத்திலும்‌ பல்பேறு காலகட்டங்களில்‌ பல்வேறு காரணங்கள்‌ பற்றிப்‌ போராட்டங்கள்‌ எழுந்து 
ள்ளன. அவற்றைச்‌ சார்ந்து படைப்பாளிகளும்‌ தோன்றியுள்ளனர்‌. ஆயினும்‌ ஈழப்‌ படைப்பாளிகளின்‌ 
இலக்கியங்கள்‌ நம்மைப்‌ பல்வேறு வகைகளிலும்‌ திடுக்கிடச்‌ செய்துவிட்டன. அதற்குக்‌ 
காரணமிருந்தது. இரத்தம்‌ சிந்துவதை எழுதுவதற்கும்‌, இரத்தம்‌ சிந்திக்‌ கொண்டே எழுது 
வதற்குமான வேறுபாட்டின்‌ விளைவு அது. தமிழ்ச்‌ சமுதாயம்‌ கண்டிராத இராணுவ ரீதியிலான 
அரசியல்‌ படுகொலைகளும்‌, இன அழிப்பும்‌, மொழியழிப்பும்‌, பண்பாட்டுச்‌ சிதைப்பும்‌ அவர்களது 
படைப்புகளுக்குப்‌ புதிய கருத்துக்களையும்‌ புதிய மொழியினையும்‌ புதிய வேகத்தினையும்‌ 
வழங்கியுள்ளன. அது கண்ணீராயினும்‌ ஆர்த்தெழும்‌ சினமாயினும்‌ புதிய வடிவங்களில்‌ தெறிக்கின்றன. 
தமிழ்‌ வாசகர்களுக்குஅன்னிய மண்ணில்‌ பிழைத்து அடையாளமிழக்கும்‌ நெஞ்சத்தின்‌ 
இடிபாடுகளைக்‌ காணும்‌ புதிய உள்ளடக்கச்‌ சுவையினையும்‌ தமிழ்க்‌ கவிஞர்களுக்கு எளிய 
பதங்களில்‌ உணர்ச்சிகளைப்‌ பொதித்துத்‌ தரும்‌ இலாவகத்தினையும்‌ வழங்குவன கி.பி.அரவிந்தன்‌ 
கவிதைகள்‌. 


தேசிய இன ஒடுக்குமுறை பல்லாயிரம்‌ உயிர்களைப்‌ பலிகொள்ளும்‌ மண்ணிலிருந்து வெளிவரும்‌ 
அரசியல்‌ கவிதைகள்‌ விடுதலைக்கான போராட்ட உணர்வை உரத்து முழுங்குகின்றன. தமிழகம்‌ 
சந்தித்த அரசியல்‌ கலை வடிவங்களிலும்‌ பல பரிமாணங்களில்‌  வேறுபட்டதாகவும்‌ 
ஆற்றல்மிக்கதாகவும்‌ ஈழக்‌ கவிதைகள்‌ முகிழ்த்தன. அவை இதழ்களில்‌, நூல்களில்‌ மட்டுமன்றி, 
சுவரொட்டிகளிலும்‌ அஞ்சலி நோக்கில்‌ எழுதப்பட்ட உரைகளிலும்‌ அறிக்கைகளிலும்‌ இடம்பெற்றன. 
இவையனைத்தும்‌, தேசிய விடுதலை என்பதை வெறும்‌ அரசியல்‌ சுதந்தரம்‌ சார்ந்ததாக, பொருள்‌ 
மீட்புச்‌ சார்ந்ததாகப்‌ பார்க்காமல்‌ மொழி மற்றும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌, ஏன்‌? வாழ்வின்‌ ஒவ்வொரு 
கூறிலும்‌ அசைவிலும்‌ விடுதலை இருப்பதைப்‌ பேசின. போராளிகளும்‌ போராட்டத்திற்குத்‌ 
துணைநிற்கும்‌ படைப்பாளிகளும்‌ - அவர்கள்‌ ஆண்களாயினும்‌ பெண்களாயினும்‌ - காதல்‌ 
கவிதைகளையும்‌ விடதலையோடு இணைத்துள்ளனர்‌. அப்படைப்புகள்‌ 'மானுடன்‌ தன்னைக்‌ கட்டிய 
தளைகளைல்லாம்‌ சிதறும்‌' போதுதான்‌ 'மனிதம்‌' என்பதே சாத்தியம்‌ என உணர்த்தின; எத்தகைய 
வெளிப்பாட்டு முறையில்‌ நின்ற போதிலும்‌ உலகெங்கும்‌ உள்ள இதயங்களுக்கு நம்பிக்கைகளை 
எடுத்துச்‌ சென்றன. அரசியல்‌ கவிதைகளைப்‌ பற்றியிருந்த செயற்கைப்‌ பண்புகள்‌ உடைபடுவதற்கும்‌ 
தங்களது தனித்துவம்‌ மிக்க குரலை இலக்கியத்‌ தளத்தில்‌ கவித்துவம்‌ மிளிரப்‌ படைப்பதற்கும்‌ 
இன்றைய போர்ச்சூழல்‌ தந்துள்ள உணர்ச்சிவேகமும்‌ உலகம்‌ முழுவதிலிருந்தும்‌ படைக்கப்படும்‌ 
இனவெழுச்சிக்‌ கலைவடிவங்களின்‌ அறிமுகமும்பயன்பட்டுள்ளன. 


ஈழக்‌ கவிதைகளுள்ளும்‌ அரவிந்தனின்‌ இத்தொகுப்புத்‌ தனித்தன்மை பெறுவது இவ்விடத்தில்தான்‌. 
இத்தொகுப்பு ஒடுக்குமுறைக்கெதிரான நேரடிப்‌ போர்க்குரலாக அமையாமல்‌, ஒடுக்கப்பட்ட 
ஆன்மாவின்‌ துயர ஒலியாகவே பெரும்பாலும்‌ அமைந்துள்ளது. இது அன்னிய மண்ணில்‌ வாழ நேர்ந்து, 
சொந்த மண்ணை எண்ணியெண்ணி ஏங்கும்‌ ஏக்கத்தின்‌ குரல்‌. இது போராட்டத்தைப்‌ 
பற்றியதல்லாமல்‌, போராட வேண்டியதன்‌ அவசியத்தை உணர்த்துவதும்‌ ஆத்திரத்தைக்‌ கிளறுவது 
மாகும்‌. 


தன்‌ உயிரில்‌ நின்றழும்‌ உணர்வுகளுக்கு வடிவம்‌ தருவதில்‌ படி, பயணம்‌, திசை, மலர்‌, சருகு, காற்று, 
அலையெனப்‌ பழகிய பொருட்களையே பயன்படுத்தியிருப்பினும்‌ அவற்றைப்‌ புதிய வகைகளில்‌ 
படிமங்களாக்கியுள்ளார்‌. இவை வெறும்‌ வாழ்வின்‌ சிக்கல்களைச்‌ சொல்வதாக இல்லாமல்‌ அரசியல்‌ 
வடிவம்‌ கொள்வதற்குப்‌ படைப்பாளியின்‌ வாழ்வுக்‌ களங்களும்‌ காலமும்‌ காரணங்களாகின்றன. 


தம்மைப்‌ பயிலும்‌ நெஞ்சங்களுக்கு ஒற்றைக்‌ கேள்வியை இக்கவிதைகள்‌ முன்வைக்கின்றன: 


"குழந்தை தோளில்‌ சரிகிறது 
நெஞ்சுள்‌ ஏதோ குமைகிறது 


'நீங்கள்‌ அகதியானது உங்களுக்குச்‌ சரி 
என்னை ஏன்‌ அகதியாக்கி அலைச்சலாக்கி...' 


மடிபற்றி எழுகிறது கேள்வி." 


உண்மைதான்‌. நமக்காக மட்டுமின்றி நம்‌ தலைமுறைகளுக்காகவும்‌ போராட வேண்டும்‌ என்ற 
வரலாற்றுக்‌ கடமையை உணர்த்தி வீறுகொள்ளச்‌ செய்கின்றன இக்கவிதைகள்‌. 


௦ ௨௦௦ 
௦௦௦௦௦௦ 


உண்மையே அலங்காரமாகி நிற்கும்‌ கவிதைகளைப்‌ படைத்த கி.பி. அரவிந்தனுக்கு வாழ்த்து 
ச்சொல்வதும்‌ அவற்றை நம்‌ கைகளில்‌ வழங்குகின்ற வைகறைக்கு நன்றியுரைப்பதும்‌ பண்பு. 


பாரதிபுத்திரன்‌ 


சென்னைக்‌ கிறித்தவக்‌ கல்லூரி 
தாம்பரம்‌-600 059 
19.6.1999 


என்றென்றும்‌ 


இது எனது கவிதைகளின்‌ மூன்றாவது தொகுப்பு, 1991ம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 'இனி ஒரு வைகறை' 
என்றமுதலாவது தொகுப்பும்‌; 1992ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 'முகம்‌ கொள்‌' என்ற இரண்டாவது 
தெகுப்பும்‌ வெளிவந்திருந்தன. ஆறாண்டு காலத்தின்‌ பின்‌ 'கனவின்‌ மீதி' என இத்தொகுப்பு வெளி 
வருகின்றது. இது தொகுக்கப்பட்ட நிலையிலேயே நல்லதொரு நூல்‌ வெளியீட்டாளரை 
எதிர்பார்த்து நீண்டநாட்கள்‌ காத்திருந்தது. தேர்ந்த நூல்களை வெளியிட்ட தமிழியல்‌ சார்பாக 
இதனை வெளிக்கொணர நட்பார்ந்த முறையில்‌ திரு.பத்மநாப ஐயர்‌ விரும்பி இருந்தார்‌. ஆயினும்‌, 
அவருடைய ஓயாத பணிகளுக்கு இடையே மேலும்‌ சுமையைத்‌ தரவிரும்பவில்லை. எனவே 
அவருடைய விருப்பத்தை என்னால்‌ நிறைவேற்ற முடியவில்லை. அத்துடன்‌ இத்தொகுப்பை ஈழத்தில்‌ 
இருந்து வெளிக்கொணரவும்‌ விரும்பியிருந்தேன்‌. அங்கிருந்து வெளிக்கொணர நண்பர்கள்‌ யாரும்‌ 
தயாராயிருக்கவில்லை. ஆதலால்‌ மீளவும்‌ சென்னையில்‌ இருந்தே வெளிவருகிறது. ஒருவகையில்‌ 
கவலைதான்‌. அதனைச்‌ சமன்‌ செய்வதுபோல்‌ ஈழத்தின்பால்‌ நேசங்கொண்ட நெடுநாளைய 
தோழரும்‌, நந்தன்‌ வழி இதழின்‌ பொறுப்ப'சிரியருமான நண்பர்‌ வைகறை அவர்கள்‌ தனது பொன்னி 
பதிப்பகத்தால்‌ இக்கவிதை நூலைவெளியிடுகின்றார்‌. அவர்தான்‌ எனது முதல்‌ கவிதை நூலான 'இனி 
ஒரு வைகறை'யையும்‌ வெளியிட்டவர்‌. எனது இரண்டாவது தொகுப்பையும்‌ அவர்தான்‌ 
வெளியிட்டிருக்க வேண்டும்‌. கடிதங்கள்‌ கோபமூட்டிகளாய்‌ மாறியபோது, நட்பில்‌ ஏற்பட்ட தொய்வு 
கனவின்‌ மீதி தொகுப்பின்‌ மூலம சீராக்கப்படுகின்றது. 


இத்தொகுப்பிலுள்ள அநேகமான கவிதைகள்‌ நண்பன்‌ வரன்‌ அவர்களை வெளியீட்டாளராகக்‌ 
கொண்டு, திரு.முகுந்தனுடன்‌ இணைந்து என்னால்‌ தொகுக்கப்பட்ட மெளனம்‌ காலாண்டிதழிலும்‌, 
நோர்வே நாட்டிலிருந்து வெளிவந்த 'சுவடூகள்‌' மாத இதழிலும்‌, கனடா நாட்டிலிருந்து வெளிவந்த 
'சக்தி' வார இதழிலும்‌, பிரான்ஸ்‌ நாட்டிலிருந்து வெளிவரும்‌ 'ஈழமுரசு' வார இதழிலும்‌, 
லண்டனிலிருந்து வெளிவரும்‌ தமிழர்‌ நலன்புரிச்‌ சங்கத்தின்‌ ஆண்டு மலரிலும்‌ வெளிவந்தவை. 
இவற்றில்‌ நூலாக்கத்திற்கென என்‌ வாழ்க்கைத்‌ துணைவி சுமத்திரியால்‌ திரட்டியவற்றை ஒருசேர 
மீளப்படித்த போது பலவற்றை செப்பனிட நேர்ந்த்து. சிலவற்றை இருவரும்‌ தள்ளிவிட்டோம்‌. 
இப்போது தொகுப்பு ஓரளவு திருப்தி தருகின்றது. இப்படைப்புகளின்‌ கரு மையங்கள்‌ அவற்றின்‌ 
உருவடிவங்கள்‌ எல்லாம்‌ ஒரே தரத்துடனும்‌ செய்நேர்த்தியுடனும்‌ கவித்துவத்துடனும்‌ விளங்குகின்றன 
என்பதே மிகச்சரியானது. அவை எழுதப்பட்டுள்ளனவா அல்லது செய்யப்பட்டூுள்ளனவா என்பதை 
நீங்கள்தான்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. 


இத்தொகுப்பிற்கு, 'கனவின்‌ மீதி' எனத்‌ தலைப்பிட்டது பல்வேறு வகைகளில்‌ பொருத்தமானது என்றே 
கருதுகின்றேன்‌. எழுபதுகளின்‌ பின்னான எங்கள்‌ புலப்பெயர்வுகள்‌ தனியே அரசியல்‌ சார்ந்தது என்பது 
எங்களில்‌ சிலரின்‌ வசதிக்குரிய காரணமே தவிர அது அவ்வாறானதல்ல; உண்மை வேறானது என்பது 


எனதெண்ணம்‌. அது வெளிநாடென்று படித்த குழாத்தினரால்‌ வளர்த்தெடுக்கப்பட்ட லண்டன்‌ கனா 
ஒன்றினதும்‌ தொடர்ச்சியேயாகும்‌. ஆதலால்‌ லண்டன்‌ கனா ஐம்பது விழுக்காடும்‌, அரசியல்‌ ஐம்பது 
விழுக்காடும்‌ என்பதே மிகச்‌ சரியானது. பிரித்தானியாவுக்கு வெளியே ஐரோப்பியப்புலத்தில்‌ வாழ 
நேர்ந்துள்ள பலரும்‌ இன்றைக்கும்‌ லண்டன்‌ செல்லும்‌ தவத்துடன்தான்‌ வாழ்கின்றனர்‌ என்பதையும்‌ 
இதனுடன்‌ பொருத்திப்‌ பார்க்கலாம்‌. அந்த லண்டன்‌ கனா அறுபடா வண்ணம்‌ இன்றுவரை அரசியல்‌ 
முண்டுகொடுத்து நிற்கின்றது என்பதுதான்‌ உண்மை. இன்றிந்தப்‌ புலப்பெயர்வுத்தாயகப்‌ 
போராட்டத்தின்‌ முன்னெடுப்பிற்குப்‌ பல்வேறு வகைகளில்‌ கைகொடுத்து உதவுவதும்‌, எங்கள்‌ 
சமூகத்தின்‌ பெறுமானத்தை விருத்தியுறத்‌ செய்துள்ளதும்‌ நல்ல அம்சங்களும்‌, இதனை ஒருபாவ 
விமோசனமாகவும்‌ கொள்ளலாம்‌. அந்த லண்டன்‌ கனாவும்‌, அரசியல்‌ போராட்டமும்‌ உமிழ்ந்த 
எச்சங்களாகவே இந்தப்‌ புலம்‌ பெயர்‌ வாழ்க்கையை நான்‌ புரிந்து கொள்கின்றேன்‌. அந்த மீதிகளை 
உள்ளீடாகக்‌ கொண்டவையே இப்படைப்புகள்‌. 


அறுபதுகளின்‌ இறுதிப்பகுதியில்‌ முகிழ்ந்த ஒரு தலைமுறையின்‌ எழுச்சியுடன்‌ என்‌ கனவுகளும்‌ பின்னிப்‌ 
பிணைந்திருந்தன. அத்தலைமுறை எழுச்சிக்கு சிறிலங்கா அரசின்‌ தரப்படுத்தல்‌ என்னும்‌ கல்விக்‌ 
கொள்கைதான்‌ காரணமென்பது ஒற்றைப்பரிமாண நோக்காகும்‌. அவ்வெழுச்சியானது, அரசமைப்பு, 
அவ்வரசமைப்பின்‌ உட்சாரமான இனவாதம்‌ ஆகிய புறநிலைத்தாக்கங்களில்‌ மட்டுமல்லாது, சமூக 
அமைப்பின்‌ உள்நிலை முரண்களினதும்‌ அழுத்தங்கனினதும்‌ வெளிப்பாடுமாகும்‌. பல 
ஊற்றுக்கண்களின்‌ கசிவுகளில்‌ இருந்தும்‌, சொட்டுச்சொட்டாய்த்‌ தேங்கிய அவமானங்களின்‌ 
ஆழ்மனப்படிவுகளிலிருந்தும்‌, மடை உடைத்த வெள்ளந்தான்‌ அந்த தலைமுறை எழுச்சி. அதன்‌ 
பன்முகப்பரிமாணம்‌ ஆய்வாளர்‌ பலராலும்‌ புரிந்து கொள்ளப்படவில்லை. அதனால்தான்‌ அந்த 
எழுச்சியின்‌ உச்சநிலைப்புள்ளி எதுவரையானது என்பதை யாராலும்‌ இதுவரை கணித்துக்கூற 
இயலவில்லை. தவறுகளும்‌, தவறுகளிலிருந்து படிப்பினைகளும்‌, படிப்பினைகளினூடான 
முன்னெடுப்புகளும்‌ அந்த எழுச்சியை, ஓர்‌ இலக்கினை நோக்கி நகர்த்துகின்றன. அர்ப்பணிப்பும்‌, 
ஆற்றலும்‌, இன்னுயிர்த்‌ தியாகமும்‌, உறுதியும்‌, சளைக்காத போர்முறை ஓர்மமும்‌ கொண்ட 
தலைமையொன்று அவ்வெழுச்சியினைப்‌ பொறுப்பெடுத்து நம்பிக்கையுடன்‌ முன்னெடுத்து 
செல்கின்றது. அது வெற்றியை நோக்கியே நகர்கின்றது. இந்த நம்பிக்கை மட்டும்‌ நாள்தோறும்‌ 
என்னுள்‌ வளர்ந்து வருகின்றது. இதில்‌ நான்‌ எங்கு நிற்கிறேன்‌. என்‌ பங்களிப்பு என்ன என்பது 
பற்றியதான கேள்விகளை எப்போதும்‌ என்னுள்‌ எழுப்பிய வண்ணம்‌ உள்ளேன்‌. ஏனெனில்‌ 
புறத்தியானாக எட்டி நிற்கவும்‌ முடியாது; பொறுப்பற்றவனாக நடந்துகொள்ளவும்‌ முடியாது. 
இந்நிலையில்‌, "அணில்‌ சுமந்த மண்ணளவாயினும்‌ என்னால்‌ ஏதும்‌ செய்ய முடிந்துள்ளதா?'' என்னும்‌ 
உறுத்தல்‌ என்னை அலைக்கழிக்கின்றது. அப்படியிருக்க எவ்வகைக்‌ காரணங்களால்‌ நான்‌ தேசம்‌ 
துறந்தவனானேன்‌. இப்படி தனித்த பயணியாகிப்‌ போனேன்‌. இன்னும்‌ சொல்வதானால்‌, கானல்‌ நீர்க்‌ 
கனவுகளுக்கும்‌ அதன்‌ மீதிகளுக்கும்‌ எப்படி நானே சாட்சியமாகிப்‌ போனேன்‌ என்பவை எல்லாம்‌ 
இப்படைப்புகளில்‌ உள்ளனவா நான்‌ அறியேன்‌. ஆனால்‌ அச்சாட்சியங்களாகவே, ஒரு தேசம்‌ துறந்த 
தவிப்பாகவே இப்படைப்புகள்‌ இருக்கின்றன என்பதை நீங்கள்‌ உணர்வீர்களாயின்‌ அவற்றைப்‌ 
படைத்தவன்‌ எனும்‌ வகையில்‌ சிறிது மகிழ்ச்சியே. 


தேசம்‌ ஒன்றைத்‌ துறந்து விடுதல்‌ என்பது அத்தனை எளிமையானத்தொன்றல்ல. இது எனக்கு 
மட்டுமேயான தனித்த பிரச்சனையுமல்லதான்‌. வரலாறு முழுவதும்‌ ஊர்‌ துறத்தல்‌ மனித சமூகத்தின்‌ 
விதியாகச்‌ செயற்பட்டு வந்தபோதும்‌ எல்லாச்‌ சமூகமும்‌ இவ்வியல்பு விதியைச்‌ சொல்லொணா 
வலியாகவே கருதி வந்துள்ளது. தமிழ்ச சமூகமும்‌ ஊர்‌ துறந்து, உலகெங்கும்‌ கொத்துக்‌ கொத்தாய்த்‌ 
சிதறி வலிகளுடன்‌ வாழ்வது இன்று நேற்றல்ல. தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ ஒரு தொகுதியான இலங்கைத்‌ 
தீவின்‌ சமூகத்திற்குள்ளதும்‌ அந்த வலிதான்‌. அந்த வலிகளே இன்று அச்சமூகத்தின்‌ வலிமையாக 
மாற்றம்பெறுகின்றது என்பது மறு விளைவு. இந்த நூற்றாண்டின்‌ பின்‌ கால்நூற்றாண்டுப்‌ பகுதியில்தான்‌ 
எங்களின்‌ ஊர்துறத்தல்‌ வேகம்‌ பெற்றது. ஒரு தேசம்‌, இன்னும்‌ சொல்லப்போனால்‌ ஓர்‌ ஊர்‌ என்பது 
வெறுமே கல்லாய்‌, மண்ணாய்‌, மரஞ்செடி தோப்பாய்‌, ஊமையாய்‌ நிற்குமாப்போல்‌ 


இருந்தாலும்மனிதரை வாழ்விக்கும்‌ உயிர்‌ அணுக்கள்‌ அவைதான்‌. ஆதலால்‌ ஓர்‌ ஊர்‌ என்பதனை 
நம்வாழிவின்‌ தொன்மம்‌ என்றே கருதுகிறேன்‌. அத்தொன்மத்‌ தொடரை யாராலும்‌ அறுத்துவிட 
முடியாது. அந்த ஊரென்னும்‌ குறுஞ்சூழல்‌ படிவுகளிலேயே ஒவ்வொரு மனிதரும்‌ 
வார்க்கப்படுகின்றனர்‌. அங்கிருந்தே அவர்தம்‌ உலகமும்‌ வளர்கின்றது. அந்த ஊருக்கு 
அந்நியமாகாமல்‌ அதன்‌ நேசத்திற்குரிய மகனாக இருத்தல்‌ எல்லோருக்கும்‌ வாய்த்ததொன்றல்ல. 
எந்த மனிதரும்‌ இறுதி நாட்களில்‌ தம்‌ ஆணிவேர்‌ தொட்டூ நிற்கும்‌ அந்த ஊரினைச்‌ சென்றடையவே 
விரும்புகின்றனர்‌. இது எனக்கு வாய்க்குமா நான்‌ அறியேன்‌. இந்த தவிப்புடனேயே நான்‌ அலைந்து 
கொண்டிருக்கிறேன்‌ பலரையும்‌ எழுதத்‌ தூண்டிய அந்தத்‌ தவிப்பே என்னையும்‌ எழுதத்‌ தூண்டுகின்றது 
. எழுத பல்வேறு வடிவங்கள்‌ உள்ளதாயினும்‌ கவிதையென நான்‌ கருதும்‌ இவ்வடிவமே எனக்கு 
வசதியாக அமைந்துவிடுகின்றது. 


கவிதையை இலக்கிய வடிவங்களின்‌ உச்ச வடிவம்‌ என்கின்றனர்‌ கற்றறிந்தோர்‌. அதனால்தான்‌ 
அவர்கள்‌ கட்டுரையை, கதையை, படித்ததும்‌ இது கவிதையைப்போல்‌ இருந்தது. கவித்துவமாக 
இருந்தது என விதந்துரைக்கின்றனர்‌. எனது இத்‌ தொகுப்பில்‌ உள்ள பல கவிதைகளின்‌ கருக்கள்‌ 
கட்டுரைகளாகவும்‌, கதைகளாகவும்‌, நாவல்களாகவும்‌ விருத்தியுறும்‌ வாய்ப்புகள்‌ கொண்டிருப்பதனை 
நீங்கள்‌ உணரக்கூடும்‌. இக்கருக்களை சிறுகதை, நாவல்‌ போன்ற வடிவங்களில்‌ சொல்வதற்கு 
என்னால்‌ இயலாமல்‌ போய்விட்டது. அதற்காக இவை கவிதைகள்‌ இல்லையென நீங்கள்‌ 
கூறுவீர்களாயின்‌ அது என்னை எந்த வகையிலும்‌ பாதிக்காது. ஏனெனில்‌ நாரினில்‌ 
பூத்தொடுக்கின்றேன்‌. அது பூக்களை விற்பதற்கு அல்ல என்னும்‌ அழகியல்‌ கோட்பாட்டை எனக்கு 
நானே வகுத்துள்ளதனால்தான்‌ இலக்கியத்தில்‌ அழகியல்‌ என்பது ஒரு கருவி மட்டுமே என்பதனை 
என்னைக்‌ கவர்ந்த இலக்கியங்கள்‌ எனக்கு கற்றுத்‌ தந்துள்ளன. அவை தந்த பாடங்கள்தான்‌ 
இப்படைப்புகள்‌. 


இப்பக்கத்தில்‌ மேலும்‌ மேலும்‌ புலம்‌ பெயர்‌ வாழ்வு பற்றி நான்‌ பேசுவதைத்‌ தவிர்க்கவே 
விரும்புகிறேன்‌.ஏனெனில்‌ எனது படைப்புகள்‌ அவை பற்றித்தான்‌ பேசுகின்றன. ஆதலால்‌ மேலும்‌ 
தொகுப்புகள்‌ பற்றியே சிறிது பேச விரும்புகிறேன்‌. அதிலும்‌ முதலிரு தொகுப்பினிலும்‌ நான்‌ எதுவும்‌ 
பேசவில்லை. அத்துடன்‌ அதில்‌ யாருக்கும்‌ நன்றி தெரிவிக்கவுமில்லை. அந்தக்‌ கடமைகளை 
இந்நேரத்தில்‌ பதிவு செய்யவிரும்புகிறேன்‌. அவ்வகையில்‌ என்‌ கவிதைத்‌ தொகுப்புகளுடன்‌ ஈடுபாடு 
கொண்டவர்கள்‌ என்றதும்‌ ஓவியர்‌ மருது அவர்கள்தான்‌ நினைவுக்கு வருகின்றார்‌. ஏனெனில்‌, எனது 
மூன்று தொகுப்புகளிலும்‌ தொடர்ச்சியாக அவரது கைவண்ணம்‌ படிந்துள்ளது. முதலாவது 
தொகுப்பிற்கு அவர்‌ முகப்போவியம்‌ வரைந்தார்‌. இரண்டாவது தொகுப்பிற்கு உள்ளீடாகச்‌ சில 
கவிதைகளுக்கான ஓவியங்கள்‌ வரைந்தார்‌. தற்போது இந்தத்‌ தொகுப்பிற்கு முகப்போவியமும்‌, 
உள்ளீடான ஓவியங்களும்‌ வரைந்துள்ளார்‌. அடுத்து என்‌ நினைவிற்கு வருபவர்‌ எனது இரண்டாவது 
கவிதை நூலான முகம்‌ கொள்‌ தொகுப்பினை வெளியிட்ட தமிழக - ஈழ நண்பரும்‌, மருத்துவ அறிவியல்‌ 
மலர்சஞ்சிகையின்‌ நிர்வாக ஆசிரியரும்‌ என்‌ அன்பிற்குரியவருமான ச.மா.பன்னீர்செல்வம்‌. 
இந்தத்தொகுப்பில்‌ அவருடைய கைபடாத போதும்‌ தொடக்கத்தில்‌ அவர்‌ தயாராக இருந்தார்‌. 
அவருக்குள்ள வேலைப்‌ பளுவினிடையே எனது தொகுப்பின்‌ பணிசுமையாக அமைந்துவிடுமென நான்‌ 
கருதியதனால்‌, அவரின்‌ உதவியை என்னால்‌ பெறமுடியாமல்‌ போயிற்று. இவருடன்‌ அக்‌ கவிதைத்‌ 
தொகுப்பிற்கு முன்னுரை வழங்கிய அறிவுவாதிகளான வ.கீதா - எஸ்‌.வி.ராஜதுரை அவர்களின்‌ 
பங்களிப்பும்‌ மிக முக்கியமானது. யுமுகம்‌ கொள்ரு கவிதைத்‌ தொகுப்புக்கு மதுரையில்வெளியீட்டு 
விழா நடத்திச்‌ சிறப்பித்தவர்‌ தமிழக - ஈழ நண்பரும்‌, உடன்பிறவா சகோதரருமான இரா.திரவியம்‌. 
எனது அந்த இரண்டாவது தொகுப்பான யுமுகம்‌ கொள்ரு வெளிவந்த போது புலம்‌ பெயர்‌ நாடுகளில்‌ 
பல நண்பர்கள்‌. தோழர்கள்‌ தம்‌ சொந்த வெளியீடு போன்று பல முனையிலும்‌ ஒத்துழைப்பு 
வழங்கியிருந்தனர்‌. பிரான்சில்‌ எனது நீண்ட நாளைய நண்பன்‌ நல்லையா, கொடி, க.முகுந்தன்‌, 
சி.மனோகரன்‌, யேர்மனியில்‌ ஜெமினி, சுவிஸில்‌ திலக்‌, நோர்வேயில்‌ யுசுவடுகள்ரு நண்பர்கள்‌, 
இலண்டனில்‌ வளவன்‌, பாலஸ்கந்தர்‌, கைலாஷ்‌, நவநீதன்‌, அருட்குமரன்‌, கனடாவில்‌ 


ஜெயபால்‌...இப்படி இன்னும்‌ பலர்‌. ஆண்டுகள்‌ பல கடந்த நிலையில்‌ இவர்கள்‌ என்‌ நன்றி கூறலை 
ஏற்கமாட்டார்களாயினும்‌ நன்றி மறப்பது நன்றன்று. 


அடூத்து புலம்‌ பெயர்‌ வாழ்வில்‌ எனக்குக்‌ கிடைத்துள்ள அருமையான பல இள நண்பர்களில்‌ 
ஒருவனானகவிஞன்‌ தா.பாலகணேசனை, அவனது துணைவியை நினைவில்‌ கொள்கிறேன்‌. 
இத்தொகுப்பைச்‌ சாத்தியமாக்கியதில்‌ முன்‌ நின்றவர்கள்‌ அவர்கள்‌. 


எனது கவிதைகள்‌ கூறும்‌ புலம்‌ பெயர்‌ வாழ்க்கையின்‌ நெருக்கடிகளில்‌ கரைந்துவிடாமல்‌ என்னைது 
லங்கச்‌ செய்வதில்‌, என்‌ ஆன்ம உயிர்ப்பைப்‌ பேணுவதில்‌ சலிப்புறாத நண்பனும்‌ தோழனுமான 
வரனுக்கு என்‌ முதல்‌ மரியாதை. 


முகமறியா நிலையிலும்‌ நண்பர்‌ வைகறையின்‌ வேண்டுகோளுக்கிணங்க, இத்தொகுப்பிற்கு அணிந்து 
ரை வழங்கிச்‌ சிறப்பித்த பேராசிரியர்‌ கா.சிவத்தம்பி, பேராசிரியர்‌ பாரதிபுத்திரன்‌ ஆகியோருக்கு 
நூலாசிரியன்‌ எனும்‌ வகையில்‌ எனது நன்றிகள்‌. இக்கவிதைத்‌ தொகுப்பில்‌ தங்கள்‌ ஓவியங்கள்‌ 
இடம்பெறும்‌ வகையில்‌ ஈடுபாடு காட்டிய ஓவியப்படைப்பாளிகளான ஆதிமூலம்‌, வீரசந்தானம்‌ 
ஆகியோருக்கு என்‌ நன்றிகள்‌. அத்துடன்‌ இத்தொகுப்பை அழகுடன்‌ வடிவமைத்த நண்பருக்கும்‌ என்‌ 
நன்றிகள்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இக்கவிதை தொகுப்பின்‌ வெளியீட்டாளர்‌ வைகறைக்கு.... 


என்றென்றும்‌ அன்புடன்‌, 


கி.பி. அரவிந்தன்‌ 


11.6.1999 
தொலைபேசி-தொலைநகல்‌ : 33-1-34 50 62 56 
மின்னஞ்சல்‌ : kipian(@free.ft 


: kipian@hotmail.com 


படிகளில்‌ நான்‌ 

ஏறும்படியில்‌ ஒருதடவையும்‌ 
இறங்கும்‌ படியில்‌ மறுதடவையுமாய்‌ 
பதட்டத்துடன்‌. 


உயிர்ப்பிண்டங்கள்‌ பிதுங்கும்‌ 
நியான்‌ ஒளி கசிந்த தரிப்பிடத்தில்‌ 
திரும்பும்‌ முகம்‌ 

ஒவ்வொன்றிலும்‌ சாக்களை. 


எஃகு 

சாறு உறிஞ்சித்‌ துப்பும்‌ 

நிறமற்ற சக்கைகள்‌, 

காணும்‌ முகமெல்லாம்‌ கலங்கல்‌. 


ஓடியும்‌ துரத்தியும்‌ 

பிடிபடாமல்‌ போமோ வாழ்க்கை. 
நெரிசலின்‌ சுழற்சியில்‌ 
உதறப்படுவேனோ நானும்‌...? 


உருளும்‌ படிகளின்‌ வேகம்‌ 
போதாததனால்‌ போலும்‌ 
என்னையும்‌ முட்டி மோதி 
பாய்ச்சலில்‌ கடக்கின்றன உருக்கள்‌ 
திசையற்ற ஒருமுகமென.... 


வெளிச்ச அணைவுக்குள்‌ 
கணங்கள்‌ தோறும்‌ 

ஒவ்வோர்‌ ஒலியின்‌ உதிர்விலும்‌ 
ஏதேனும்‌ அடையாளச்‌ சிதறல்‌ 
நிகழும்‌ போலும்‌ 

படிப்படியாக 

ஏறி இறங்குவதுதான்‌ பயணம்‌ 
மாறிவழி போகாதவரைக்கும்‌. 


ஏறவா...? இறங்கவா...? 


பதிலுக்காய்‌ உள்முகமாய்த்‌ திரும்புகிறேன்‌.... 


இன்னமும்‌ படிகளில்‌ நான்‌. 


இளவேனிற்காலம்‌, 1996 


படி 


2. இறக்கம்‌ 


பிடிக்கப்‌ பிடிக்க 
சறுக்குகின்றது. 


ஏறிய இடத்திலாமினும்‌ 
இறங்கலாமென்றால்‌ 
வழுக்கிச்‌ செல்கிறது சரிவு. 


ஏறிய இடம்‌ எது...? 


நின்றேறிய இடத்திற்கும்‌ கீழுமா 
இத்தனை இருட்டாமம்‌....? 
அல்லது அங்கேதான்‌ ஏறினேனா...? 


அழுகையும்‌ விம்மலும்‌ 

சூழ்ந்த 

ஏழேழு நிறத்‌ துக்கமும்‌ 
படிவுகளான மெளன இருட்திட்டு. 


ஒரு தீக்குச்சி உரசலே 


போதுமாய்‌ இருந்திருக்கும்‌ 
ஏறாத சிகரமெல்லாம்‌ துலங்க 


ஏறி இறங்க. 


இது இருக்க 
உயரவே பார்த்தேனே 
ஏறினேனே 


சுற்றும்‌ முற்றும்‌ பாராமல்‌ 
அது சரி 

இறங்கும்‌ படி இல்லாமல்‌ 
எதற்கு நீ ஏறினாய்‌...? 
இருட்டின்‌ இறுக்கத்தில்‌ 
நசிந்ததோர்‌ குரல்‌. 


இளவேனிற்காலம்‌, 1996 


காலைச்‌ சூரியனுக்கு 
முகம்‌ காட்டி நின்றால்‌ 
புறமுதுகில்‌ மேற்கிருக்கும்‌. 


இடக்கைப்‌ பக்கம்‌ வடக்கு 
வாடைக்காற்று தழுவும்‌. 


வலக்கைப்‌ பக்கம்‌ தெற்கு 
சோழகம்‌ பெயரும்‌. 


வாடை, சோழகம்‌ 

கச்சான்‌, கொண்டல்‌ என்றே 
திசைகள்‌ உணர்த்தும்‌ 
காற்றின்‌ பெயர்கள்‌. 


அன்றைக்கு அம்மா சொல்லிடும்‌ 
எளிமையில்‌ 


திசைகள்‌ துலக்கமாய்‌ இருக்கும்‌. 


இப்போவெல்லாம்‌ திசைகள்‌ 
எனக்கு துலக்கமாயில்லை. 


பெயர்‌ சொல்லும்படியான 
காற்றுகளும்‌ ஏதுமில்லை 


வீசுவது புயலெனத்‌ தெரியும்‌ 
புயலுக்குண்டா திசை? 
அதனிடை நான்‌ இல்லாததால்‌ 
வெளியில்‌ நின்றபடி 
திசைகளைத்‌ துலக்கும்‌ 
ஓரோர்‌ தடவையும்‌ 

முயற்சியில்‌ தோற்கிறேன்‌. 


அவை தொலைந்திருக்குமோ? 
ஏன்‌ இந்த சந்தேகம்‌ 
வடக்கிருந்து புறப்பட்டவன்‌ நான்‌ 
என்‌ நினைவு சொல்கிறது. 


தெற்கிருந்து வருகிறாய்‌ நீ 
குளிர்‌ வலையத்தில்‌ 


எதிர்கொள்பவர்‌ சொல்கின்றனர்‌. 


எங்கிருந்து வந்தேன்‌ 
எத்‌ திசையில்‌ செல்கிறேன்‌? 


3. திசைகள்‌ 


என்‌ விந்தணுவில்‌ முளைத்தவையும்‌ 
குரலெழுப்புகின்றன 
எத்திசையை முகங்கொள்வது? 


எனக்குச்‌ சொல்லித்தர 

அம்மாவுக்கு இலகாயிருந்தது 

என்‌ குழந்தைகளுக்குச்‌ சொல்லித்தர 
எனக்கோ முடியவில்லை. 


அம்மாவின்‌ எளிமை எனக்கில்லை. 
ஒரேவொரு தடவை 

எழுவான்‌ திசையை 

யாரேனும்‌ சுட்டூவீராயின்‌ 

சுடரும்‌ விடியல்‌ சூரியனுக்கு 
முகம்‌ காட்டி நிற்பேன்‌. 
திசைகளைக்‌ கண்டு கொள்வேன்‌. 
குழந்தைகளுக்கும்‌ அறிவிப்பேன்‌. 


4. தூதுரைக்கும்‌ பருவம்‌ 


வரும்‌ வழமைதானாம்‌. 

ஆனாலும்‌ என்னே சீற்றம்‌? 
பிடரிசிலிர்த்த கடுகதிப்புரவியாய்‌ 
மரங்களிடை ஏறி அலைந்திடும்‌ 
அது 

ஊளையிட்டபமு.... 


மண்டிக்கிடக்கும்‌ மாடித்‌ தொடரிடை 
சூழ்ந்து துழாவி யன்னல்‌ செட்டைகளை 
செவிப்பறையதிர ஒங்கி அறைந்திடும்‌ 
அது 

உலுப்பியபடி.... 


அள்ளப்‌ புழுதி இல்லையால்‌ 

பழுத்து விழுந்ததை, சருகானதை, 
ஒத்திப்‌ பறித்த பச்சை இலைகளை 
வாரிச்‌ சுருட்டி இடம்‌ பெயர்ந்திடூம்‌ 
அது 

திசையற்றபடி... 


முகத்தில்‌ மோதி, மயிர்க்காலைச்‌ சிலுப்பி, 
தூசுப்படலத்தை உள்ளுறிஞ்சி 

சட்டெனச்‌ சுழித்து என்னில்‌ கொட்டும்‌ 
அது 

எதிர்பாராதபடி.... 


அலையும்‌ சுழிப்பு வீச்சிழக்கும்‌. 
நளின நெளிப்பில்‌ அழகு காட்டும்‌ 
அவ்வேளையில்‌ 

விழிகளை உருட்டியபடி சபிப்பேன்‌. 


சனியன்‌ பிடித்த காற்று... 


ஆனால்‌ இந்தக்‌ காற்றிடமும்‌ 
காற்று அள்ளிய தூசுப்பட்டாளத்திடமும்‌ 
தொக்கி நிற்கிறது பருவத்தின்‌ தூது. 


முடிவுறுவது கோடை வசந்தமாம்‌ 
வரப்போவது பனிக்குளிராம்‌ 
கூடவே இருளுடன்‌....! 
தயார்தானா நீங்கள்‌.....? 


செப்டம்பர்‌ 1993, பாரிஸ்‌ 


நகரம்‌ குறண்டிப்போய்‌ 
எரிவிளக்கும்‌ நனைந்தபடி 
ஒனியுறிஞ்சும்‌ புகாரில்‌ 
போர்வையாகும்‌ நீர்மை. 


உசும்பும்‌ காற்றில்‌ 
இலையுதிர்க்கும்‌ மரங்கள்‌ 
பரிதவிக்கும்‌ எனைப்போல்‌. 


வானம்‌ பூமியுடன்‌ 

புணரும்‌ தருணம்‌ போலும்‌ 
விந்தென கசிந்து வழிந்து 

பொழிகின்றது மழையாய்‌. 


நனையாத ஆடையுள்‌ 

மறைந்து திரியும்‌ மனிதருள்‌ 
இந்த மழையை 

ஏன்தான்‌ நான்‌ நோக்குகிறேன்‌. 


கானல்‌ நீர்‌ தேடி 
பாலையாகிறவன்‌ நான்‌ 
அழகுறுமோ மழைநாள்‌ 
எனக்கு. 


5. மழை 


அடிபிய்ந்த என்‌ சப்பாத்துள்‌ 
சளசளப்பாய்‌ 

நாசமாய்ப்‌ போன மழை. 
குதித்தோடும்‌ 

மழைநாள்‌ ஊரில்‌ 


வெறுங்கால்‌ வெறும்மேல்‌ 
சில்லிடப்‌ பூக்கும்‌ 
நிலம்‌. 


அந்த மழை எப்போது விடும்‌ 
என்னை...? 


சன. 1994, பாரிஸ்‌. 


நாரினில்‌ பூத்தொடுக்க 
மாலை வரும்‌. 


மாலையில்‌ பூவுதிர 
நாரிழை எஞ்சும்‌ 


நாரினைக்‌ கடைவிரித்தால்‌ 
கொள்வாரும்‌ உளரோ 


தேடிப்‌ பலவண்ணத்தில்‌ 
பூக்கொய்யலாம்‌ 


நாரின்றேல்‌...! 


என்னிடத்தே நாருண்டூ 
எப்பூவையும்‌ நான்‌ தொடுப்பேன்‌ 


ஆனால்‌ அது 
பூக்களை விற்பதற்கல்ல.... 


தெறிக்கின்றேன்‌ 
ஒளிக்கதிர்களாய்‌ 

உங்கள்‌ கண்‌ கூச 

நான்‌ கண்ணாடியுமல்லன்‌.... 


6. அழகியல்‌ 


7. நான்‌ 


மறுபதிப்பாகின்றேன்‌ 
எழுத்துக்களாய்‌ 
உங்கள்‌ வேர்‌ கிளற 
புத்தகமுமல்லன்‌... 


ஏற்றப்படுகின்றேன்‌ 
அகல்விளக்குகளாய்‌ 
உங்கள்‌ உள்‌ ஒளிர 

நான்‌ நெருப்பனுமல்லன்‌... 


நீங்கள்‌ உள்‌ நானும்‌ 

நான்‌ உள்‌ நீங்களும்‌ 

உங்கள்‌ சொல்போல்‌ நானும்‌ 
நான்‌ போல்‌ நீங்களும்‌ 

ஒன்றுள்‌ ஒன்றாகி 
ஒன்றொன்றும்‌ ஒன்று இல்லாகி 
மானிட உருவாகி 

நானெனும்‌ நாங்களாகி.... 


இளவேனில்‌, 1993 


வீசும்‌ திசைக்கு 
அள்ளிச்செல்லும்‌ 
சிலபல வேளையில்‌ 


மகரந்தம்‌ காவும்‌ 
வேறொரு நேரம்‌ 
திசைமாறி விரையும்‌ 


அண்டங்கள்‌ கண்டங்கள்‌ 
துழாவித்‌ துருவும்‌ 
பேதங்கடந்த காற்று அது 
ஏதுமது அறியாது 
அக்காற்றில்‌ 

அள்ளுண்டு வருகின்றன 
மரத்தில்‌ செத்ததும்‌ 
வாடி உதிர்ந்ததுமான 
சருகுகள்‌. 


கூடவே 
ஒத்திப்‌ பறிபட்ட 


8. அறிதல்‌ 


பச்சை இலைகள்‌ 
தளிர்கள்‌ 
கொழுந்துகள்‌.... 


எது எந்த மரத்தினது...? 
அள்ளுண்டவை அறியுமோ 


எற்றுண்ட தம்நிலை பற்றி...! 


இலையதிர்‌ காலம்‌, 1995 
9. சமநிலை 


காற்றும்‌ கடலுமாய்‌ 
திசையற்ற வெளி 


அலையினில்‌ புரள்கின்றது 
ஒரு சிறு படகு 


எதிர்வின்றி இசைவாயும்‌ 
சாய்ந்தோடி அலையேறியும்‌ 
பயணம்‌. 


சாயும்‌ பக்கம்‌ சாய்ந்தபடி 
அல்லோலகல்லோலமாய்‌ 
பயணிகள்‌ தத்தளிப்பில்‌ 


சாவின்‌ வீச்சு அலையில்‌ 
சுழித்து வரும்‌ காற்றில்‌ 
திடமற்ற மனதில்‌ 


ஒரேபக்கமாய்ச்‌ சாயாதீர்கள்‌ 
கூவுகிறான்‌ தண்டேல்‌ 
சுக்கானைப்‌ பிடித்தபடி. 


10. தரிசிப்பு 


ஆளுருவும்‌ இல்லை 
வசீகரமும்‌ இல்லை 
இருந்தும்‌ 
கண்ணாடி முன்நான்‌. 


தலைமுடி கலைந்திருந்தால்‌ 
சீர்செய்ய 


முகம்‌ அழுக்காயிருந்தால்‌ 
துடைக்க 

அதுமட்டுமல்லாது 

என்னுள்‌ நான்‌ உற்றுப்பார்க்க 
மனக்‌ கண்ணாடி முன்‌ 
எந்நாளும்‌. 


கைகுலுக்குவதற்கும்‌ 

முதுகு சொறிவதற்கும்‌ 
அல்லாமல்‌ 

நெருப்பினை மூட்டுவதற்காய்‌.... 


11. 


வகுப்பேற்ற நிகழ்வு 
களைகட்டும்‌ பள்ளி 


கலை விஞ்ஞானம்‌ வர்த்தகம்‌ 
அவரவர்‌ மாறியாக வேண்டும்‌ 
துறை சார்ந்து 


பிரிக்கப்‌ பட்டாயிற்றென்னும்‌ 
பிரிவுத்துயரில்‌ நண்பர்‌ 


ஒரே வகுப்புக்கு மாறலாம்‌ 
நீயும்‌ நானும்‌ 

ஆவல்‌ கொப்பளிப்பில்‌ 
புரியாமை இடரிடும்‌ 


கலை ஆர்வலர்க்கு 
வர்த்தகப்‌ பிரிவு சுமைதான்‌ 
துறைசாராத ஒவ்வொன்றும்‌ 
சிதம்பரச்‌ சக்கரம்தான்‌ 


நட்பெனப்படுவது யாதெனில்‌ 
வகுப்பினுள்‌ தேங்கித்‌ தேயாமல்‌ 
துறைசார்ந்து 

ஆற்றலாய்‌ மிளிரிதல்‌ 

அதன்‌ பின்‌ மோகித்தல்‌ 
சக்தியாய்‌ ஒன்றித்தல்‌ 


வகுப்புகள்‌ பிரியினும்‌.... 


வகுப்பு 


12. சொல்‌ 
யாராக இருக்கலாம்‌ நான்‌ 


சொல்‌, 


இலகானது என்றா நினைக்கின்றாய்‌? 
நீ யாரெனக்‌ கேட்டால்‌ 
பதில்‌ சொல்வதற்கு. 


எனக்கோ 
அச்சொல்‌ இலகற்றதாயிற்று. 


இப்படித்தான்‌ 
நான்‌ தமிழனென்றேன்‌ ஒருமுறை. 


பெருமிதச்‌ சொல்லில்‌ 
சப்பளிஞ்சு போனது முகம்‌ 


மூக்குடைந்து பல்கழல 
காய்ந்து போனது இரத்தம்‌ 
சொற்சூட்டில்‌... 


எளிய சாதிப்‌ பயல்களுக்கெல்லாம்‌ 
என்னடா தமிழ்‌...? 


அதுவும்‌ சரிதானே 


ஊரின்‌ புறத்தே ஒதுங்கி இருக்கவும்‌ 
அடிமை குடிமையாய்‌ ஊழியஞ்‌ செய்யவும்‌ 
ஊழியத்திற்காகவே புசித்திருக்கவும்‌ 
விதிக்கப்பட்டோர்க்கு என்ன தமிழ்‌...! 


மாடாய்‌ கழுதையாய்‌ 

இருந்திருக்க வேண்டாமோ 
கைகளின்‌ பாத்திரம்‌ மாறாமல்‌ 
எனக்குத்தான்‌ புரியாமல்‌ போயிற்று. 


தமிழனேன்‌ 

இலங்கையன்‌ எனச்‌ சொல்லென்பாயா! 
போர்‌ என்றால்‌ போர்‌ எனப்‌ பிரகடனமாகி 
நாட்பட்டு போயிற்றே அந்தச்‌ சொல்லும்‌. 


நீ அறியாயா! 
சமாதானம்‌ என்றால்‌ சமாதானம்‌ - என 
ஆகியிருக்கலாம்தானே என்கிறாயா? 


பெருவிருட்சமதில்‌ படர்வதனால்‌ 
உயிர்வாழும்‌ செடிகொடிகள்‌ 

தேசிய இனங்கள்‌ இதுதானென்று 
சொற்களாலும்‌ அறுக்கப்பட்டாயிற்று 


சமாதானமும்‌ 
இலங்கையனென எஞ்சிய 
பகல்கனாவும்‌ 

என்ன செய்யலாம்‌! 


மனிதனெனச்‌ சொல்லிவிடலாம்தான்‌. 
ரொம்பவும்‌ சுலபம்தான்‌. 

ஆனால்‌ 

புருவ உயர்வின்‌ நெற்றிச்‌ சுருக்கத்துள்‌ 
சிறுக்கும்‌ விழியின்‌ நெருக்கத்துள்‌ 
தொக்கி நிற்கிறதே நிறம்‌. 


தள்ளுதே புறம்‌. 


மூடுபனி வலயம்‌ நீங்கி 

எந்தனூர்‌ பற்றைக்காடு தேடி 

வந்து வந்து மீள்கின்றன 
எல்லைகளில்லா பல்வகைப்‌ பறவைகள்‌. 
சைபீரியன்‌ டக்‌ எனவாய்‌ 

தம்சொந்த ஊர்ப்‌ பெயர்களுடன்‌ 
அடையாளத்துடன்‌. 


ஆனால்‌ பார்‌ 
எனக்கிட்ட பெயரோ 
அகதி, அரசியல்‌ அகதி, 
வெளிநாட்டான்‌.... 


இனியும்‌ என்ன சொல்வேன்‌ 

இறுதிச்‌ சொல்லும்‌ எனக்கில்லை எனும்போது 
அர்த்தங்கள்‌ மாறிப்போன சொற்களும்‌ 
நம்பிக்கை தராதபோது 


ஆதலால்‌ தயை செய்து 

என்னை நெருக்காதே வதைக்காதே 
நீ யாரெனச்‌ சொல்‌ 

எனக்கேட்டு... 


இலைதுளிர்‌ காலம்‌, 1994, பாரிஸ்‌. 


13. வயல்‌ 
விதைப்புக்கும்‌ காலம்‌ உண்டு 


காலம்‌ தப்பாத உழைப்பு வேண்டும்‌ 
விதைத்தால்தான்‌ உயிர்‌ ஓம்பும்‌ 
உழைப்பின்‌ கடினம்‌ வியர்வையாகும்‌ 


விளையும்‌ விதை பயிராகும்‌ 
விளைந்ததைக்‌ களை மூடக்கூடும்‌ 


களைபிரிக்கத்‌ தெரியவேண்டும்‌ 
தயங்காததை அகற்ற வேண்டும்‌ 


பயிர்கொல்லிகளும்‌ மொய்க்கக்கூடும்‌ 
கிருமிநாசினி வகைதெரிந்து 
தெளிப்பானாயும்‌ மாறவேண்டும்‌ 


கதிர்முற்றும்‌ பயிர்‌ தேடி 

காட்டு விலங்கும்‌ புகக்கூடும்‌ 
பரண்‌ வேண்டும்‌ 

இருட்டு விழி வேண்டும்‌ 

பொறி அமைக்கும்‌ மதி வேண்டும்‌ 
பொறியில்‌ அகப்பட்டதை 
கச்சிதமாய்‌ பதனமிடும்‌ 

கலையும்‌ அறிய வேண்டும்‌ 


இத்தனைக்கும்‌ நெஞ்சிலுரம்‌ வேண்டும்‌ 
வயல்‌ காக்கும்‌ ஓர்மம்‌ வேண்டும்‌ 
அறுவடை உணவாக 

உயிர்வாழ 


உயிர்களிடத்தே 
அன்பு செய்ய...! 


தைப்‌ பொங்கல்‌, 1994, பாரிஸ்‌. 


14. பறவையும்‌ பாடலுமாய்‌ 


தமிழின்‌ புதுக்கவியாளர்‌ 
எடுத்தியம்பும்‌ பீனிக்ஸ்‌ பறவையுமல்ல 


பாலையும்‌ நீரையும்‌ பிரிக்குமாமென 
பழந்தமிழ்‌ கூறிடும்‌ அன்னப்பறவையுமல்ல 


இது. 


வசந்தத்தை எதிர்பார்க்கையில்‌ 
கூவெனக்‌ கூவி குயிலாகி 


மழைமேகம்‌ காண்கையில்‌ 
தோகை விரித்தாடி மயிலாகி 


துணைக்கு இணை தேடூகையில்‌ 
குரல்‌ இரங்கிக்கேவி செண்பகமாகி 


ஒன்றாய்‌ கூட வேண்டுகையில்‌ 
காவெனக்‌ கரைந்து காகமாகி 


எடுத்துரைக்க நேருகையில்‌ 
கேட்டதைச்‌ சொல்லி கிளியாகி 


உறவற்று தொலைவுறுகையில்‌ 
தூதுரைக்கும்‌ புறாவாகி 


இரைக்குக்‌ காத்திருக்கையில்‌ 
ஓடும்னோடி உறுமீன்‌ வரும்வரை 
ஒற்றைக்கால்‌ தவத்தினில்‌ 
காத்திருக்கும்‌ கொக்காகி 


நீலவான்‌ பெருவெளியில்‌ 
கட்டறுத்த பாடலுடன்‌ 
தடம்பதிக்கும்‌ பறவை இது. 


2 


பறந்து செல்லும்‌ தடங்களில்‌ 
இடறிவிடும்‌ விண்கற்கள்‌. 


உதிராது முறியும்‌ சிறகுகளில்‌ 
படியும்‌ அமிலச்‌ சேறுகள்‌. 
பருவம்ம்மாற்றி இழைத்த கூட்டில்‌ 
குடியேறும்‌ கோட்டான்கள்‌ 


அடைக்கு இட்ட முட்டைகளைக்‌ 
கவர்ந்து செல்லும்‌ பாம்புகள்‌ 


எஞ்சியது சிலதும்‌ கூழ்முட்டை 
அதனெதிரும்‌ பாழ்வெட்டை 


குரல்‌ வற்றியும்‌ போயிற்று 
நீர்‌ வார்ப்பார்‌ எவருமிலர்‌ 
இருந்தும்‌ களைக்காதாம்‌ இது 


3 


கால மழைச்சிதறலில்‌ 
தோன்றிச்‌ சுடரிடும்‌ வானவில்‌ 


ஞானச்‌ சிறகசைப்பில்‌ 
திறந்துகொள்ளும்‌ ஊற்றுக்கண்‌ 


வண்ணங்கள்‌ வடிவங்களை 
வாரி இறைக்கும்‌ ஐம்பூதங்கள்‌ 


வாழ்வுப்‌ பெருஞ்சுழிப்பினுள்‌ 
குமிழியிடும்‌ அன்பு நுரைப்புகள்‌ 
இவற்றிடை முக்குளித்து முக்குளித்து 
தேக்கத்திலும்‌ இயக்கத்திலும்‌ 
உருமாற்றம்‌ கொள்கின்றது 


உயர எழுந்து உன்மத்தமாகி 
ஊழிக்கூத்தின்‌ ஒத்திகைபோல 
ஒரு புயற்பறவையாய்‌ 

ஓங்காரப்‌ பாடலாய்‌ 

மீள இசைக்கிறது அது. 


1994, கோடை 


[5 


குளிர்‌ சிரிக்கும்‌ 
தோற்றுக்‌ கொண்டிருப்பது 
தெரியாமல்‌ 


மரங்கள்‌ எதிர்கொள்ளும்‌ 
தயங்காமல்‌ 

தங்களை நட்டுக்கொள்ளும்‌ 
தலைகீழாய்‌ 

பட்டுப்போன பாவனையாய்‌ 


பனியாய்‌ படிந்து 
நளின அழகில்‌ 
பரிசோதிக்கும்‌ குளிர்‌ 


- இருப்பு 


பின்வாங்கல்‌ வேருக்குள்‌ 
சூரியன்‌ வரும்வரை... 


16. 


1 


புகை அடைந்து கரிபடர்ந்திருந்தது 
முகட்டுக்கூரை 


எரிந்தணைந்த கொள்ளி விறகுகளில்‌ 
பழுத்தநெருப்பு 


இனி மெல்லத்தான்‌ பூக்கும்‌ சாம்பல்‌ 
அடுப்புக்குள்‌ 


சிம்னி விளக்கில்‌ சட்டியைத்‌ துழாவி 
அம்மாதான்‌ சொதிவிடுவா. 


சோறும்‌ சொதியும்‌ பிசைந்த குழையலாய்‌ 
கசியும்‌ சொற்கள்‌ 

ஐயாதான்‌ சொல்வார்‌, 

யுஎனது கஸ்டம்‌ என்னோட போகட்டும்‌ 


பார்வையில்‌ ஒழுகும்‌ மீதி. 


அவங்களுக்ககாகத்தானே சாமஞ்சாமமாய்‌ 
நெருப்பில்‌ வேகிறேன்‌' 
சலித்துக்கொண்டாவோ நெக்குருகினாவோ 
எதுவாயினும்‌ 

அம்மாதானே நொய்ந்து போகிறா... 


2 


எழுத்துண்ட கிறக்கத்தில்‌ கண்ணயர்ந்தால்‌ 
பாயில்‌ தலையணையில்‌ 

ஐம்பொறித்‌ துவாரங்களில்‌ 

ஊர்ந்து அரிக்கும்‌ புத்தகப்‌ பூச்சிகள்‌ 


அச்செழுத்தும்‌ இலக்கமும்‌ மலக்கழிவிலும்‌ 
போதாதற்கு 

"இவன்களை நல்லா படிக்கச்சொல்லு" 
வாய்ப்‌ புலம்பல்‌ யாரினதோ 

அம்மாதான்‌ அணைத்திருப்பாவோ 
முனகலை மூடாதாம்‌ இருட்போர்வை. 


சுழல்‌ 


எல்லாம்‌ எல்லாம்‌ பட்டத்தில்‌ தொங்கி 
காற்றில்‌ மிதவென....! 


3 


காற்றெனைக்‌ கைவிட்ட இக்கரை மீதினிலே 
உங்களைத்தான்‌ நினைத்திருக்கேன்‌ 
ஐயாவே அம்மாவே... 

நீவிர்‌ சுமந்த துன்பச்‌ சிலுவைகளை 

என்றன்‌ கைக்குத்‌ தரமறுத்தீர்‌ 


அவையெல்லாம்‌ தொலையட்டூமென்றோ 
பட்டங்களில்‌ தொங்கெனச்‌ சொன்னீர்‌ 


வானில்‌ என்னை ஏற்றியும்விட்டீர்‌ 
இங்கெதுதான்‌ தொலைந்தது 
காலநிலைதான்‌ மாறியது 

ஐயாவே அம்மாவே... 

இவைகளை எல்லாம்‌ வெளியே சொல்லாதீர்‌ 


ரூபாயால்‌ அளக்கும்‌ உயரமட்டமும்‌ 
வெள்ளையா தேச இருப்பு மகிமையும்‌ 
குறைஞ்சு போய்விடும்‌ 


மலிஞ்ச கூலியாய்‌ அடிச்சுக்‌ கொடுக்கிறேன்‌ 
பொலிஞ்ச கூலியை உறிஞ்சிக்‌ கொள்கிறான்‌ 
தோலைத்‌ தள்ளி சுளையை முழுங்குகிறான்‌ 
அதெல்லாம்‌ போக 

முன்னம்‌ நாளில்‌ நம்ம ஊரில்‌ 

வேலைக்கார அடிமைகள்‌ தேடி 
தோட்டக்காட்டில்‌ பிள்ளை பிடித்த 
பெரியவளவு ஆண்டைகளெல்லாம்‌ 

அடிமை குடிமை கூலிகளாய்‌ 

நாளும்‌ பொழுதும்‌ பெருமை பொங்க...! 
கோள்களும்தான்‌ சுழல்கின்றது. 


17. காணாமல்‌ போனோர்‌ பற்றி 


மகனே மகளே 

என்‌ உதிரத்துதித்தோரே 
எங்கே தான்‌ சென்றீர்‌ 
என்னையேன்‌ மறந்தீர்‌ 
என்ன குற்றம்‌ செய்தேன்‌ 
எனதரும்‌ பிள்ளைகாள்‌ 


நெல்மணிக்‌ கதிர்களாய்‌ 
குலுங்கிக்‌ குலுங்கிச்‌ சிரித்தேனே 
கறுத்தக்‌ கொழும்பான்‌ 
மாம்பழமாய்‌ 

நினைக்க நினைக்க இனித்தேனே 


பரவைக்‌ கடல்தனில்‌ 
நீர்‌ எறிந்த வலைகளில்‌ 
மீன்பாடாய்‌ இருந்தேனே 


கடலடித்தள மேடைகளில்‌ 
வண்டல்‌ படிவுகளில்‌ 
வளங்களாய்த்‌ திரண்டேனே 


வரளும்‌ நெஞ்சாங்குழிக்கு 
வருடும்‌ சுருட்டுப்‌ புகையானேனே 


பனையாய்‌ தென்னையாய்‌ 
கற்பகதருவெனவாய்‌ நிமிர்ந்தேனே 


முற்றத்து நிலவின்‌ தண்மையாய்‌ 
வேப்பங்காற்றின்‌ இதமாய்‌ 

சித்திரை வெயிலில்‌ நிழல்‌ தோப்பாய்‌ 
மழைதூறிக்‌ கிளம்பும்‌ 

புழுதி மண்‌ மணமாய்‌ 

மக்காள்‌... 

தஞ்சம்‌ கேட்டுப்‌ போனீரோ 
என்னில்தான்‌ குற்றமென்று 

பஞ்சம்‌ பிழைக்கப்‌ போனீரோ 


எட்டுத்திக்கும்‌ சென்றோரே 
மகிமைகளைக்‌ கைகழுவி 
அழுக்குகளைக்‌ காவினீரோ 


சொல்லுங்கள்‌ 

தோற்றுத்தான்‌ போயிற்றோ 
தமிழ்‌ இன்பத்தேனென பாய்ந்த 
நும்காதும்‌ 


தந்தையர்‌ நாடென்ற பேச்சில்‌ 
சக்தி பிறந்த நும்‌ மூச்சும்‌ 


நும்‌ தொப்புள்‌ கொடியின்‌ 
லிருத்திகளில்‌ படிந்த 
எந்தன்‌ முகச்சாயலும்‌ 
எல்லாமும்‌ எல்லாமும்‌ 


போயிற்றா உங்களிடம்‌ 
கவலைதான்‌ மக்காள்‌ 


காணாமல்‌ போனவை பற்றியே 
கவனம்‌ எவர்க்கும்‌ மிகுமாப்போல 
பெருங்கவலைதான்‌ எனக்கும்‌ 
சென்றவர்கள்‌ வந்தடைவீரென்றே 
பொறுத்திருக்குமோ 

எந்தன்‌ அடிவயிற்றுக்‌ கனம்‌ 
காயங்களெல்லாம்‌ 
கருமையங்களாகி நாளாயிற்று 


மக்காள்‌ 

ஒளிப்பிழம்பை பிரசவிப்பேன்‌ 
உங்களைக்‌ காணாமலே 
என்ன செய்ப்‌ போகிறீர்கள்‌ 


இனி! 


இலை துளிர்காலம்‌, 1994 


18. வராது போயிற்று காண்‌ 


ஆட்காட்டி குருவிகளும்‌ அறியாமல்‌ 
என்புகளும்‌ நசிந்த அந்த 

ஆதங்க இறுக்கத்தின்‌ போது 
ஒளியிழந்ததே அந்த பிறைநிலவு. 


பனங்கூடலின்‌ இருட்டொதுக்கில்‌ 
உன்னிதழ்கள்‌ என்னில்‌ பதிகையில்‌ 
வெள்ளிகள்‌ உலர்த்தி கிடந்ததே 
ஓலை நீக்கலிடை ஒரு துண்டு வானம்‌ 


கொடிப்பந்தலிட்ட முற்றத்தில்‌ 
ஊரடங்கிய சாமத்தில்‌ 

நாம்‌ அணைந்தெரிந்த தாபத்தில்‌ 
பிய்ந்துதிர்ந்ததே அந்த மல்லிகை இதழ்‌ 


மற்றவர்‌ கண்கட்டி விரல்‌ முகர்ந்து 
விழியுள்‌ பிணைந்த இளஞ்சூட்டில்‌ 

நீ பருகத்‌ தந்த தேநீர்‌ கரைசலிடை 
தேயிலையுடன்‌ நசிந்த அக்கிண்ணம்‌ 


வராத நாளில்‌, வந்து சேரும்‌ மடல்களில்‌, 
மையாய்‌ கசிந்து நீ நெகிழ்கையில்‌ 


என்‌ முத்த எச்சில்‌ படிந்ததே 
அக்காதல்‌ தாளின்‌ கிழிசலொன்று 


இப்படி 

ஒரு பிறை நிலவு 

ஒது துண்டு வானம்‌ 

ஒரு பிய்ந்த இதழ்‌ 

ஒரு நசிந்த கிண்ணம்‌ 

ஒரு கிழிசல்‌ தாள்‌ 

கறள்‌ கட்டியும்‌ உருக்குலைந்தும்‌ 
இறைபடும்‌ சேற்றிடை துரத்தியபடி 
இதையெல்லாம்‌ பொறுக்கியெடுக்கவும்‌ 
அடையாளம்‌ கண்டு அசைபோடவும்‌ 
எனக்கு இலகுவாய்‌ வாய்க்கையில்‌ 
வராது போயிற்று காண்‌ 

புள்ளியாய்‌ நெருடிய உந்தன்‌ முகம்‌ 
புள்ளிகள்‌ தேடி அவிந்து போன நீ 


19. விலகும்‌ தொலைவில்‌ 


பேசலாமா வேண்டாமா? 
நிலைகொள்ளாதாம்‌ தராசுழுள்‌. 


'வணக்கம்‌ நான்தான்‌' 


புருவநெரிவினுள்‌ சிக்குண்டது 
ஒருகணந்தானானாலும்‌ 
வறுத்தெடுத்த வதைதான்‌ 
அப்பாடா. 


அலைந்த வெளியில்‌ என்விழியை 
முறித்துச்‌ சென்ற ஒருபுள்ளி 


நீள்சுற்றுப்‌ பாதையோரத்திலே 
மெளனம்‌ பொய்க்கும்‌ ஒருபொழுதில்‌ 


மீளவும்‌ எந்தன்‌ எதிர்முகமாய்‌ 
சுருங்குண்ட குழிக்குள்‌ 


கூர்மழுங்கிய விழி 
கனியாது வதங்கிய காயாய்‌ 
ஆனாலும்‌ இக்கணமும்‌ 
பார்வையில்‌ கசிகிறது 
சொல்‌ அறுக்கும்‌ முன்னான 
அக்கனிவுக்‌ காதல்‌. 


இன்னும்தான்‌ 

உதிர்கின்றன பூக்கள்‌ 
அக்கட்டுக்குலையாச்‌ சிரிப்பில்‌ 
கனவெரிந்த மேட்டினில்‌ 
பூக்கின்றதோ பட்டிப்‌ பூ? 


ஒதுங்கலாமா 

குடைக்குள்‌ நாம்‌ 

மழை விடும்‌ வரையில்‌...? 
வேண்டாம்‌ நாம்‌ ஒரேகுடைக்குள்‌ 
நனைந்தாலும்‌ குடையைச்‌ 
சுருக்கிக்‌ கொள்வதுதான்‌ சரி 
குடையால்‌ நாம்‌ விலகாமல்‌ 


தெருவெல்லாம்‌ தாழ்வாரம்‌ 
விலகியும்‌ ஒதுங்கலாம்‌ 
அங்கே நாம்‌ நனையலாம்‌ 
மழைபொழியும்‌ அழகில்‌ 
வா...பேசலாம்‌ 


விலகும்‌ நம்‌ தொலைவிலும்‌...! 


இலையுதிர்‌ காலம்‌, 1993, பாரிஸ்‌. 


20. வளரும்‌ கனாக்கள்‌ துயிலாத நான்‌ 
முதலாம்‌ கனா 


இறந்துபடும்‌ சூரியன்‌ 
அலையடங்கும்‌ தொலைகடலில்‌ 


வெளிறிவரும்‌ ஆழ்நீலம்‌ 
தேங்கிய குட்டையில்‌ பாசிப்பச்சையாய்‌ 


நிரைகுலைந்து இரையும்‌ அலை 
அறுபட்டசேவலின்‌ செட்டையடிப்பென 


கரைநக்கும்‌ நுரையின்‌ நுனியில்‌ குருதி 
குருதிக்குள்‌ துருத்தும்‌ முலைக்காம்பு 


மிதக்கும்‌ துடுப்பைப்‌ பற்றிய பாதிக்கை 
எரிந்த பாய்மரத்தண்டில்‌ கருகியமயிர்‌ 


இறுக்கிக்‌ கவ்வும்‌ சிவப்பாடையில்‌ சடலம்‌ 
கடலூதிப்பருந்த முண்டத்தில்‌ வடியும்‌ ஊனம்‌ 


பிளவுபட்ட கபாலத்துள்‌ வட்டெழுத்துக்கள்‌ 
நரம்புப்பின்னலில்‌ அஃதோர்‌ சாதிப்பெயர்‌ 


மாமிசத்தை உண்டு செரிக்கிறது அரசமரம்‌ 
ஒடிந்த கிளையிலும்‌ வெட்டுப்பல்‌ 


தந்தப்பிடியிட்ட வாள்தனைச்‌ சுழற்றிடும்‌ 
சிங்கமுதுகில்‌ மதயானையின்‌ சவாரி 


மனிதம்‌ மேவாத விலங்கின ஆடலில்‌ 
வெளிக்கோட்டில்‌ ஆடுபுலி ஆட்டம்‌ 


கதைகதையாம்‌ காரணமாம்‌ என 
நாட்டுவளப்பம்‌ கூறும்‌ கிணற்றுத்‌ தவளைகள்‌ 


பாம்பின்‌ நாக்கென முன்முனை ஆட 
மீன்‌ வாலுடன்‌ நீச்சலடிக்கும்‌ பேனா 


கள்ளியும்‌ நாகதாளியும்‌ காற்றாழையும்‌ 
மடல்‌ விரித்துப்‌ பரப்பும்‌ நிழலில்‌... 


"சிறு நண்டு மணல்‌ மீது 
படமொன்று கீறும்‌" 


எழுவான்‌ கரையில்‌ 
தனியனாய்‌ நான்‌. 
இரண்டாம்‌ கனா 


விழுந்து கிடக்கும்‌ வானம்‌ 
புல்வெளி மடங்கும்‌ மலையிடையில்‌ 


மங்கிவருகின்றது பயிர்ப்பச்சை 
காய்ந்த கதிரின்‌ செம்மஞ்சளாய்‌ 


தேவதச்சர்கள்‌ தேவதைகளுடன்‌ புணர்ந்துலவ 
கொட்டிக்கிடக்கும்‌ கடவுளரின்‌ கடைக்கண்கள்‌ 


தங்கத்தால்‌ வார்த்ததெருக்களிலிடையே 
பிளாட்டின தூண்களில்‌ தூங்கும்‌ தாரகைகள்‌ 


காவித்துகில்‌ போர்த்தபடி அலையும்‌ உரு 
மயிர்த்திரையுள்‌ முகம்‌ புதையும்‌ ஜீசஸ்‌ 


நேரகாலம்‌ அழிந்தழிந்து கொழிக்கும்‌ பணம்‌ 
உருகி ஒழுகும்‌ கடிகாரம்‌ 


வளர்கின்ற கட்டிடங்களில்‌ முளைத்த கால்‌ 
கணுக்கால்‌ எலும்பில்‌ பொறித்திருக்கும்‌ பூர்வீகம்‌ 


பொழியும்‌ அமில மழையுள்‌ கரையும்‌ இயற்கை 
மொட்டைக்‌ கொப்புடன்‌ மூளியாய்‌ மரங்கள்‌ 


அச்சில்‌ பதிந்துவரும்‌ பத்துவீதக்‌ கறுப்பாய்‌ 
வெண்பனிப்‌ பரப்பில்‌ படரும்‌ குருட்டூநிலவு 


ஒலிவ்‌ கிளைக்காவி நோவாவுக்கு அமைதிசொன்ன புறா 
பனிப்பரப்பில்‌ தலைக்குப்புற குண்டடிக்‌ காயத்துடன்‌ 


ஒலிவ்‌ இலைக்காம்புகள்‌ ஒவ்வொன்றிடையும்‌ சீறும்‌ அணு 
ஓலிவ்‌ இலைக்காம்பிடையும்‌ சீறும்‌ 
கந்தகப்புகையில்‌ உயிரினச்‌ சுத்திகரிப்பு 


அகோரப்பசியில்‌ அலைகின்றன டைனோசர்கள்‌ 
அவை சப்பித்துப்பிய எச்சங்கள்‌ புளித்தகாடியுள்‌ 


வகைதொகையற்று மொய்க்கின்றன எறும்புகள்‌ 
எறும்புகளின்‌ ஆவியை அரிந்துண்ணும்‌ இனிப்பு 


மெல்லெனக்கசியும்‌ குளிர்காற்றிலும்‌ கரையும்‌ பாடல்‌ 
நசிபட்ட சிற்றெறும்பொன்றின்‌ ஈனக்குரல்‌ 

ஊரான ஊர்‌ இழந்தேன்‌ 

ஒத்தப்பனைத்‌ தோப்பிழந்தேன்‌...! 


உறையும்‌ பனியில்‌ 
உருகி ஒழுகும்‌ நான்‌. 
அரக்கப்‌ பரக்க எழாத எந்தக்‌ காலையிலும்‌ கூட 


கிளர்த்தும்‌ ஆழ்மனம்‌, 

அம்மாவும்‌ சொல்வதுண்டு 
விடிகாலைக்‌ கனவுகள்‌ பலிக்குமாம்‌ 
கலையும்‌ துயில்‌ 


17.03.1994, பாரீஸ்‌. 


21. தந்தையும்‌ குழந்தையும்‌ 


1 

குழந்தை என்றால்‌ குதூகலம்தான்‌ 
களிப்புறும்‌ இன்பந்தான்‌ 
சலிப்புறாத 

புத்தகம்‌ என்பேன்‌ நான்‌ 


மழைதூறி நிலமூரும்‌ கம்பளிப்பூச்சி 
அலைமீறிக்‌ கரையாடும்‌ முரல்குஞ்சு 
சிறுகை அழாவி தளிர்க்கால்‌ மேவி 
சுடரிடூம்‌ விழியில்‌ மின்மினிச்‌ சிதறி 
மலர்நகை பூக்குமாம்‌ மழலை 


அம்மம்மா 

சொல்லிச்‌ சொல்லி மாளாதாம்‌ 
வாயூறும்‌ 

அச்சச்சா செல்லம்‌ 


இருக்காத பின்னே 

கர்ப்பத்தில்‌ கனிகையில்‌ 

கைவிட்டு வந்தோனின்‌ 

மடியினில்‌ புரள்வது 

கால்முளைத்த அருங்கனியென்றால்‌ 
சும்மாவா? 


அதுவும்‌ 

காலந்தப்பி வந்த கடிதங்களில்‌ 
சுகமே பிரசவமாகி 
குண்டொலித்‌ தாலாட்டில்‌ 
தவழ்ந்து நிமிர்ந்து 
நாசகாரிகளான 

பொம்பரை கெலியை 


அப்பாபோன விமானமென 
கண்டதும்‌ கைகாட்டிய பிஞ்சு 
கொஞ்சும்‌ எச்சிலில்‌ 
துளிர்கிறது நெஞ்சு 


2 


நிரையில்‌ வருமுறைக்காய்‌ 
காத்திருக்கும்‌ என்தோளில்‌ 
கொஞ்சும்‌ சிணுங்கலுடன்‌ 
தொங்கும்‌ மகவு. 


அப்பா குளுருது வீட்டபோவம்‌. 


சிணுங்கல்‌ வெடிக்கிறது 
விம்மலாய்‌ 

குழந்தையைத்‌ தேற்றத்தான்‌ 
கதை சொன்னேன்‌ நான்‌ 


ஊரைத்‌ துறந்த அப்பாவாம்‌ 
தூர தேசம்‌ வந்தாராம்‌ 
வேரைத்‌ தேடித்‌ தவித்தாராம்‌ 
யாரை நொந்து கொள்வாராம்‌ 


அப்பா என்ரை அப்பாவாம்‌ 
அப்பா அம்மா செல்லமாம்‌ 
இப்போ நாங்க வந்தோமாம்‌ 
எப்போ வீட்ட போவமாம்‌ 


அமைதி காணாது போனதாம்‌ 
அகதி நாங்களும்‌ ஆ னோமாம்‌ 
இனிமே போகவும்‌ ஏலாதாம்‌ 

இங்கே கதையும்‌ முடிந்ததாம்‌ 


இல்லை இல்லை இல்லையாம்‌ 
இன்னும்‌ கதை வேணுமாம்‌ 
ஒன்றாய்‌ வீட்ட போவமாம்‌ 
அப்பா என்ர செல்லமாம்‌ 


3 


பிடிபட்ட தாளலயம்‌ 
விடாப்பிடியில்‌ குழந்தை 
குட்டிக்கதையையும்‌ நீட்டும்‌ 
கெட்டித்தனம்‌ அதன்‌ கண்ணில்‌ 
ஆறாத மனம்‌ போலும்‌ 
என்னையே வெறிக்கின்றது 
நிரையோ மெல்ல ஊர்கின்றது 
இரைச்சல்‌ காதைப்‌ பிளக்கின்றது 
குழந்தை தோளில்‌ சரிகின்றது 
நெஞ்சுள்‌ ஏதோ குமைகின்றது 


நீங்க அகதியானது உங்களுக்குச்‌ சரி 


என்னை ஏன்‌ அகதியாக்கி அலைச்சலாக்கி.... 


மடிபற்றி எழுகின்றது கேள்வி 
ஓ....என்‌ குழந்தைகளே... 


குளிர்காலம்‌, 1993 
22. நூலக முன்றிலில்‌ 
1 


விரிந்த கல்‌ பதித்த முன்றிலில்‌ 
சப்பை மூக்கு கூர்நாசி 
தடித்தசொண்டு உட்குவிந்த வாய்‌ 
சிறுத்தவிழிகள்‌ நீலக்கண்கள்‌ 
உப்பியகன்னம்‌ ஒட்டியசொக்கு 
இரட்டைநாடி ஓரல்முகம்‌ எனவாய்‌ 
விரியும்‌ கலைக்களஞ்சியம்‌ 


பக்கங்கள்தோறும்‌ பண்பாட்டுக்கோலம்‌ 
மொட்டவிழும்‌ சிரிப்பின்‌ அலாரிப்பில்‌ 
உறுத்தாத பால்பேதம்‌ 

முற்றம்‌ சிலிர்த்திடூும்‌ முத்தம்‌ 

கதம்ப மாலையாய்‌ தொடுக்கப்படவோ 
இணைகள்‌ கிளைகளாய்‌ 

குவிகின்றன இப்பூக்கள்‌. 


இரண்டாயிரம்‌ ஆண்டு முடியும்‌ 
பூச்சிய கணத்திற்கு 
இறங்கிச்‌ செல்கிறது நேரக்கணக்கு 


வினாடிகளாய்‌ இறங்கும்‌ இந்நகர்வு 
உயிரின இயக்கத்தின்‌ 
பூச்சிய புள்ளிக்கா? 


காற்றில்‌ 

உராய்ந்து தேய்ந்து பிணைந்து மோதி 
அமுங்கும்‌ மொழிகள்‌ 
மின்னொலியலைகளாய்க்‌ கரைகின்றன 


சூரியச்சுருக்கத்தின்‌ 

இப்‌ பின்மாலைப்பொழுதினில்‌ 

இவற்றில்‌ ஏதேனும்‌ ஒருபாடல்‌ 

எந்தன்‌ அலைவின்‌ அடையாளம்‌ 
சொல்கிறதா...? 


2 


காற்றுக்‌ கொணரும்‌ 
இம்‌ மொழிக்கரைசலினுள்‌ 
விரவிக்கிடக்கும்‌ சோகப்பகிர்வு 


மோதல்‌ குரோதம்‌ எள்ளல்‌ இகழ்ச்சி 
களைந்த துயரம்‌. 


பிணையப்பட்ட கட்டுமரமென 

மூங்கில்‌ குழல்‌ கட்டு 

வடிக்கும்‌ இசைநாதத்தில்‌ மிதக்கின்றது 
செவ்விந்தியர்‌ பாட்டு. 


மூங்கில்‌ பேசப்பேச 

தோல்மேளம்‌ கொட்டக்‌ கொட்ட 
மூச்சு முட்டுகின்றது 

துயரம்‌ உடைகின்றது 


பாடுபட்ட கிழவா பாயைவிட்டெழும்படா 
சுண்ணாம்பு தாறன்‌ சுடலைக்கு வாடா... 
இத்தாளக்கட்டில்‌ கொட்டும்‌ பறை 
கேட்டதுண்டா உனதூரிலென 
அறைகின்றது என்நெஞ்சில்‌ 

யாரினதோ அம்மாளாச்‌ சோகம்‌...? 


நாரி தொடும்‌ குழலைப்‌ பின்னிவிட்டூள்ளனர்‌ 
அந்தீஸ்‌ மலையிருந்து 

இறங்கி வந்த கலைஞர்‌ 

அவர்‌ சொல்லக்கூடும்‌ 

தாயகம்‌ நாம்‌ துறந்தவரில்லை 

எம்‌ தேசம்தான்‌ தொலைந்து போனது 
மாயா இன்கா எனத்‌ தொல்கதையாய்‌ 


நான்‌ இதைக்கொள்வேனா 
என்பாடல்‌ பொருளென்று...? 


3 


கிட்டார்‌ நரம்புகளில்‌ 

விரல்‌ நுனியின்‌ கட்டறுப்பில்‌ 
உமிர்பெற்றமுகின்றான்‌ 
அழுகைக்குரலாளன்‌ பொப்‌ மார்லி 
சுருண்ட மயிரை வாரி நிமிர்த்தி 
பயற்றங்காய்‌ அளவில்‌ 
பின்னலிட்ட சுருள்கள்‌ 


காற்றின்‌ வெளியில்‌ திமிறுகின்றன 


றேகே இசையில்‌ வடிகின்றது குருதி 
பொப்பல்லோ சோல்ஜர்‌... 
ஆபிரிக்காவிலிருந்து 

கட்டி இழுத்துவரப்பட்டாய்‌ நீ 
கண்ணீர்க்‌ கதறலில்‌ 

ஆபிரிக்கர்‌ இதைச்‌ சொல்லலாம்‌ 


நான்‌ சொல்லத்‌ துணிவேனா 
என்‌ பாடலும்‌ இதுதானென்று....? 


4 


தடித்த உதடுகளால்‌ 
சொற்களை விசிறுகிறான்‌ 


குந்தொன்றில்‌ நின்றபடி ஒரு கறுவல்‌ 


என்னைப்‌ போய்விடு என்கிறாய்‌ 
அதுவும்‌ சரிதான்‌ 
நான்‌ வந்ததும்‌ தப்புத்தான்‌ 


மின்னணுத்‌ தொலைபேசி 

மின்சார விரைவூர்தி 

மின்னொளிக்‌ குளிப்பில்‌ நகரம்‌ 
கண்வெட்டும்‌ நேரத்திடை காரியங்கள்‌ 
உன்னிடத்திருந்தது வந்துவிட்டேன்‌ 
மன்னித்துக்‌ கொள் 

என்னிடத்தே 

மின்னொளி மின்னூர்தி 
தொலைபேசி தொலைக்காட்சி 
ஏன்‌ 

அறிவியல்‌ எதுவுமே இருந்ததில்லை 
அப்படித்தான்‌...! 

பின்னேன்‌ 
காட்டுவிலங்காண்டியான என்னிடம்‌ 
முன்னம்‌ நீ வந்தாய்‌ 

எந்தன்‌ கோவணத்துடன்‌ 
உயிர்க்குலையையும்‌ 
உருவிவந்தாய்‌....? 


காதைப்‌ பொத்தியறைந்தாற்போல்‌ 
நூலகத்‌ தொடர்மாடியை உலுக்கியும்‌ 
கண்ணாடித்‌ தடுப்புச்‌ சுவரில்‌ 

மோதி எதிரொலித்தும்‌ 

காற்றில்‌ பிதுங்குகின்றன சொற்கள்‌ 


இதுவாயிருக்குமா 
என்தன்‌ அலைவின்‌ பாடுபொருள்‌...? 


வெளிச்சத்திற்கலைந்து 
நெருப்பில்‌ வீழும்‌ 
விட்டிலோ நான்‌....! 


விழுந்தும்‌ கிடந்தும்‌ 
போதையில்‌ புரண்டும்‌ 
தலைநிமிர்த்த மாட்டாமல்‌ 
உலகம்‌ வெறுத்தும்‌ 
தன்னுள்‌ சுருண்டும்‌ 
அந்நியமாவனோ 
எனக்கொரு பாடலின்றி...! 


இலை துளிர்காலம்‌, 1993 


ட 


1 


ஆணையல்ல, ஒழுங்கு, 
உத்தரவல்ல, கோட்பாடு, 
கட்டளையல்ல, கடப்பாடு. 


இதிலெதையும்‌ எப்படியும்‌ 
அவரவர்க்கு ஏற்றாற்போல்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


ஆனால்‌ பொருள்‌ ஒன்றேதான்‌ 
காலால்‌ இட்ட பணியைத்‌ 
தலையால்‌ சுமப்பது 
உழைப்பொன்றையே ஏற்பது 
அதற்கு இயைபாவது 


வாழையைப்‌ பயிரிடலாம்‌ என்றால்‌ 
வாழையை மட்டுமே 
பழக்குலைகளை அனுப்பினால்‌ 
தோல்கள்‌ தானமாய்‌ திரும்பிவரும்‌ 
வாழைத்தேசமாகலாம்‌ நீவிர்‌. 


நெல்லைப்‌ பயிரிடலாம்‌ என்றால்‌ 
நெல்லை மட்டூமே 


அதிசயம்‌ வளரும்‌ 


அரிசிமூட்டைகளை அனுப்பினால்‌ 
உமியும்‌ தவிடும்‌ உங்களுக்காகும்‌ 
நெல்‌ நாடாகலாம்‌ நீவிர்‌. 


கரும்பைப்‌ பயிரிடலாம்‌ என்றால்‌ 
கரும்பை மட்டுமே 

சீனி வெல்லத்தை அனுப்பினால்‌ 

சக்கைகள்‌ நிறையவே மீதமாகும்‌ 
கரும்புத்‌ தேசமாகலாம்‌ நீவிர்‌. 


உயிர்தனை ஓம்பும்‌ 
நுகர்பண்டம்‌ மெல்ல 
தேசங்களாகி 
உயர்திணையாகிடும்‌ 
நம்மொத்த மானிடர்‌ 
சமைத்திட்ட தேசங்கள்‌ 
நுகர்பொருளாகி 
அஃறிணையாகிடும்‌ 


2 


தேசங்கள்‌ கடந்து உலகத்தை அளந்து 
அடிமுடி. அறிந்த வல்லமையாலே 
ஆத்மாக்கள்‌ புசித்து மகாத்மாக்களாகி 
உண்ணவும்‌ உடுக்கவும்‌ உறையவுமான 
ஆதி உயிரின டைனோசர்களின்‌ 
சாம்பலில்‌ உயிர்த்து உலவிடுமிந்த 
புதிய உலக கோட்பாட்டாளரே 
வாழ்க நீவிர்‌! 

உங்கள்‌ பாத திருவடி போற்றி 
பாடல்கள்‌ புனைந்து 
ஒருவெண்கொற்றக்‌ குடைநிழலில்‌ 
இவவுலகாள்‌ வேந்தன்‌ வாழியவே" என்று 
ஒழுங்காய்‌ கோட்பாடாய்‌ கடப்பாடாய்‌ 
நிமிர்ந்து இசைப்பீர்‌ 

ரொபோக்களாய்‌ 

ஆணைகளேற்று 

என்றென்றைக்குமாய்‌ 


அதிசயம்‌ வளரும்‌ 


இலையுதிர்‌ காலம்‌, 1994. 


24. கோடை 


என்னைப்‌ பார்‌ 

என்‌ ஒளிர்‌ மஞ்சள்‌ அழகைப்‌ பார்‌ 
உமிழும்‌ வெம்மை தகிப்பைப்‌ பார்‌ 
உறைந்த உலகின்‌ சிலிர்ப்பைப்‌ பார்‌ 
முடிந்தால்‌ என்னைச்‌ சுகித்துப்‌ பார்‌ 
எனவாய்‌ என்தன்‌ சுயம்‌ சீண்டி 
வலுச்சண்டைக்கு அறைகூவும்‌ 
இந்தக்‌ கோடை. 


போதாதற்கு 

தன்னை எழுதென்றும்‌ அடம்‌ பிடிக்கும்‌ 
தான்‌ வரும்போதெல்லாம்‌ 

நீள்கின்ற பகலையும்‌ 

கூடவே நெடிய விடுமுறையையும்‌ 
அழைத்து வந்திடும்‌ கோடை. 


உச்சி வெயிலை உயர்த்திப்பிடித்தபடி 
உலாவரும்‌ இக்கோடையுடன்‌ 
பொருதும்‌ பலம்‌ எனக்கில்லையாதலால்‌ 
அழலும்‌ வெறுப்பும்‌ 

அதன்‌ மீதான சினமும்‌ மீதூர 
பல்லைக்கடித்தபடி வெறித்திருப்பேன்‌. 


இல்லையேல்‌ கொடுப்புக்குள்‌ மெல்லச்‌ 
சிரித்துக்‌ கொள்வேன்‌ நான்‌. 


தாயகம்‌ நீங்கிய என்‌ சுயம்‌ சீண்டும்‌ 
ஆறாவது கோடை இது. 


அசைவேனா நான்‌ 
பாசாங்கு காட்டும்‌ இக்கோடையின்‌ 
பசப்பல்களுக்கு... 


கண்கூசும்‌ ஒளியின்‌ பிரகாசப்பரவலால்‌ 
சிற்சில அழுக்குகள்‌ கறைகள்‌ நிழல்களை 
வெளித்தெரியாதபடிக்கு 

தன்னுக்குள்‌ அமுக்கி கொள்வது போலவே 
குளிர்வலையச்‌ சமூகத்தின்‌ 

ஏற்றமும்‌ இறக்கமும்‌ பிளவுண்ட வெளிகளும்‌ 
சமன்‌ செய்தாற்போல்‌ காட்டும்‌ 

கோடை தன்நாட்களில்‌. 


பூத்துக்குலுங்கி வண்ணங்கள்‌ பரப்பி 
இருண்ட ஒதுக்கத்தில்‌ வெளிச்சத்தைப்‌ பாய்ச்சி 


பருவமேட்டிலும்‌ நளினச்சரிவிலும்‌ 
அழகின்சிரிப்பை அள்ளிச்‌ சொரிந்தபடி 
பல்லிளிக்கும்‌ இக்கோடை 


கள்ளத்தனமாக 

மடிகளின்‌ கனத்திற்கும்‌ செல்வக்கொழிப்பிற்கும்‌ 
ஏற்றாற்போல்‌ 

சலாமிட்டு கைகட்டி சேவகம்‌ செய்வதனை 
என்னொத்த தேசத்தார்‌ பலரறியார்‌ 

நான்‌ அறிவேன்‌. 


2 


கோடையென்றால்‌ குதூகலமும்‌ கூடிவரும்‌ 
சிலரையும்‌ பார்க்கின்றேன்‌ 

இதோ குமையும்‌ நெஞ்சினனாய்‌ 

துவண்டு கிடக்கும்‌ எனக்குப்‌ 
போய்வருகிறேன்‌ எனப்பயணம்‌ 
சொல்கிறார்கள்‌ அயலவர்களான 
மொறோக்கியரும்‌ அல்ஜீரியரும்‌ 


வாகனம்‌ தழும்ப தழும்ப பொருட்களை ஏற்றி 
தார்ப்பாயினால்‌ சுற்றிக்கட்டி 

தங்கள்‌ குஞ்சுகுருமான்களை வாகனத்துள்‌ 
அடைத்தபடி 

ஊர்ப்பயணம்‌ கிளம்புகிறார்கள்‌ 
விடைகொடுத்து அனுப்புகிறேன்‌ 

என்ன களிப்பு? அவர்கள்‌, பாக்கியவான்கள்‌ 
பொறாமை கொப்பளிக்கிறது என்னுள்‌ 
இதற்கு முன்னான கோடையிலும்‌ 
அவர்கள்‌ பயணம்‌ போனார்கள்‌ 

நாங்கள்‌ பறவையைப்‌ போன்றவர்‌ 

என இசைத்தபடியே 

ஜித்தோன்களின்‌ காரவன்களும்‌ 
பயணமாகி நாளாயிற்று. 


தாயகம்‌ இல்லாப்பயணம்‌ அவர்களது 
ஓராமிரமாண்டு ஓடித்தாண்டியும்‌ 
முடிவற்ற நாடோடிப்பயணம்‌ அவர்‌ வாழ்வு. 


கோடை எல்லோரையும்‌ அருட்டிவிட 
அயலெல்லாம்‌ மெல்ல 
வெறிச்சோடிப்‌ போகின்றது. 


தனித்துப்போகும்‌ நான்‌ 
என்னையே தேற்ற முயல்கின்றேன்‌ 


நெஞ்சடியில்‌ இருந்து 

ப்றிட்டெழுகின்றது ஒருகாலம்‌ 

ஆடிப்‌ பிறப்பிற்கு நாளை விடுதலை 
ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ தோழர்களே 
கூடிப்பனங்கட்டி கூழும்‌ குடிக்கலாம்‌ 
கொழுக்கட்டை தின்னலாம்‌ தோழர்களே" 
இதுவும்‌ கோடைதான்‌ 

கூடிக்குலாவிடும்‌ விழாக்க்காலந்தான்‌ 


எல்லாக்காலமும்‌ எங்கோ ஒரு தொலைவில்‌ 
ஆழ்மனப்படிவிலும்‌ உயிர்த்தடம்‌ அழிய 
கோடை எறிக்க 

நீர்வற்றிப்‌ போகும்‌ ஏரித்திடலிடை 
துடிதுடித்துழலும்‌ மீன்கிளைகளென 
என்சனம்‌ மெல்ல அழிந்துபடுவதாய்‌ 

புலம்பும்‌ உள்மனம்‌. 


கோடை, 1996. 


25. மதியம்‌ 


1 


சீதளச்‌ சீமையில்‌ தாளாத வெயில்‌ 
கண்கள்‌ பொங்கும்‌ சூரியக்‌ கடைக்கண்‌ 
படரும்‌ கானலாய்‌ என்னெதிர்‌ வெளி 
நிழலின்றி தகிக்கும்‌ ஓட்டுக்‌ கூரைகளும்‌ 
புகையினைக்‌ கக்கும்‌ ஆலை முகடூகளும்‌ 
விரவிக்‌ கிடக்கும்‌ உலைக்‌ கலன்களும்‌ 
நொய்ந்த குடையென மர உச்சிகளும்‌ 
இவையுடன்‌ கூடவே வெயிலில்‌ காயும்‌ 
நனவிலி மனமும்‌ நினைவின்‌ நிழல்களும்‌ 


2 


உள்ளுக்குள்‌ கொன்கிறீற்‌ சுவர்களால்‌ 
கசியும்‌ புழுக்கம்‌. 

வெளி வெக்கையை வாரி இறைக்கும்‌ 
வரண்ட காற்று. 

மூடிய அறையுள்‌ அடைபட்டு அலைவது 
சூடுபட்ட பூனையல்ல 

நான்‌. 


எழுது இல்லையென்றால்‌ மூடு 
காய்ந்தல்லவா போகிறேன்‌ 


கதறுகிறது பேனா 


முடித்து விட மூளியாய்‌ விடாதே 
பொரிகிறது தாள்‌ 


வெப்பத்தில்‌ சுருண்டு 
எழுத்தெழுத்தாய்‌ கழல்கிறது 
என்னின்று கொட்டூண்ட வார்த்தைகள்‌ 


போகட்டும்‌ கவிதையும்‌ கத்தரிக்காயும்‌ 


3 


ஒளியும்‌ ஒலியும்‌ சல்லாபிக்கும்‌ 
தொலைக்காட்சித்‌ திரையிலும்‌ 
வெக்கையில்‌ பற்றி மூளும்‌ 
ஏதெனும்‌ ஒருதேசம்‌. 


அணைக்க அணைக்க 
மூண்டு எழுகின்றது நெருப்பு 


யார்‌ யாரிடம்‌ சரணடைவது 
அப்பா ருவாண்டா கண்ணை மூடூங்கோ 
மடிக்குள்‌ முகம்‌ புதைக்கும்‌ குழந்தை 


போர்வையில்‌ சுற்றிய பொட்டலங்கள்‌ 
கிடங்குக்குள்‌ வாரிக்‌ கொட்டப்படும்‌ 
சதைப்பிண்டங்கள்‌ 

சின்னத்திரையில்‌ பிதுங்கி வழிந்து 
என்காலடியில்‌ 


தப்பித்தோமென தொலைதேசம்‌ வந்தால்‌ 
என்‌ உச்சிமுதல்‌ உள்ளங்கால்வரை 
உறைகின்றது உயிர்த்‌ தீ 

இதற்கு அப்பாலுமா அவலமும்‌ அழிவும்‌ 
சமனுறாத இருப்பில்‌ மனிதமும்‌ மாண்பும்‌. 


4 


போகவும்‌ வரவும்‌ 
திரும்பத்திரும்ப அதைப்பார்த்தும்‌ முறைத்தும்‌ 
தன்பாட்டில்‌ உறங்குகிறது தொலைபேசி 


ஏதேனுமொரு மெலிதான ஒலிகேட்டாலும்‌ 
எனக்குத்தானோவென அவாவுகின்றது 


இல்லை அமைப்பார்‌ யாருமில்லை 
மண்டைக்குள்‌ நரம்புகள்‌ முறுகி திருகி 
அறுந்துவிடப்‌ போகிறது போலும்‌ 


அறட்டும்‌ 

மரத்துப்‌ போயிற்றென்றால்‌ 

இடம்‌ காலம்‌ அற்று சொரணை கெட்டு 
ஒளிபெற்று விடலாம்‌ 

அல்லது போனால்‌ 

பெருங்காயம்‌ வறுத்த சட்டியென 
மண்மணம்‌ மாறாமல்‌ அல்லாடி 
வேக்காட்டில்‌ வறுபட்டபடியே 
ஒண்டிக்‌ கொண்ட இடமெல்லாம்‌ 
தன்தேசமெனக்‌ கொள்ளும்‌ 

எம்மவர்‌ மூடத்தனம்‌ பற்றியும்‌ 
அதனையவர்கள்‌ நிறுவிக்காட்டூும்‌ 
வெட்கம்‌ கெட்ட சாகசம்‌ பற்றியும்‌ 
நினைத்து நினைத்து வதையுற நேரிடும்‌ 
இப்படி... 


2 


அறைக்குள்‌ மண்டும்‌ சிகரெட்‌ புகையென 
மூட்டத்துள்‌ மலைத்தொடர்‌ தொலைவில்‌ 
சூரிய தகிப்பிற்கு நிழல்தரும்‌ நிறத்தில்‌ 
பார்வை முறியும்‌ வான விளிம்பாயும்‌ 
இரவாடை மாற்றும்‌ அந்தப்புரமாயும்‌ 
மடிந்தெழும்‌ அலையாய்‌ அடுக்காயும்‌ 
ஒன்றுக்குள்‌ ஒன்றாய்‌ நீளப்படிந்தும்‌ 
முலையென கம்பியும்‌ குழிந்தும்‌ 

விரியும்‌ சித்தரிப்பின்‌ முடிச்சுகளை 
அவிழ்த்துப்‌ பார்ப்பதில்தான்‌ 
ஆற்றுப்படுத்த முடிகிறது மனத்தை 
வெயில்‌ தாளாத இம்‌ மதியப்‌ பொழுதில்‌... 


கோடை, 1994, 


26. கனவின்‌ மீதி..... 


அம்மாவென 


குழந்தை திடூக்கிட்டமுதது 
கனவெனப்பட்டது. 


மிச்சமென்ன சொல்லுங்கப்பா 
மிச்சமென்னப்பா....? 
நுளம்பின்‌ ரீங்கரிப்பில்‌ 
குழந்தையின்‌ சிணுக்கம்‌ 
காதைக்‌ குடைகின்றது. 


பாருங்கள்‌ 

நான்‌ மாட்டிக்கொண்ட நேரத்தை 
வெறிச்சென்ற தெருக்களினதும்‌ 
தெருவோர கட்டிடங்களினதும்‌ 
ஆசுவாச பெருமூச்சை 
நெட்டிமுறிப்பை 

ஏன்‌ விசும்பலையும்‌ கூட 
செவிப்பறையால்‌ உள்வாங்கியபடி 
தாண்டித்‌ தாண்டி ஓடிவந்து 
படுக்கையில்‌ விழுந்தால்‌ 

கொக்கி போடுகிறது குழந்தை. 


இப்போ எதை நான்‌ சொல்வதாம்‌ 
அடி நுனி புரியாது 

இந்தக்‌ குழந்தைகளிடம்‌ 
மாட்டிக்கொண்டாலே இப்படித்தான்‌ 
திக்குமுக்காடிப்‌ போகின்றது அறிவு. 


குளிர்‌ வாட்டி எடுக்கும்‌ 
பின்னிரவுப்‌ பொழுது 
உணவகத்தில்‌ கையைக்‌ காலை 
அடிச்ச களை 

கண்ணுறங்கும்‌ அசதி... 


அப்பா நாங்க எங்க 

பயணம்‌ போறம்‌? 

வீச்சா மேலெழும்பிற்று பிளேன்‌ 
தேடித்‌ தேடிப்‌ பார்த்தன்‌ 
உங்களைக்‌ காணவில்லையே 
நான்‌ பயந்திட்டன்‌ 

ஏனப்பா முழிப்பு வந்தது 
மிச்சமென்னப்பா 
எங்கேயப்பா போனனீங்க 
சொல்லுங்கப்பா... 
அப்பா...பா... 


நனைந்த ஆடைகளைக்‌ கழற்றிக்‌ 
கடாசிவிட்டு 

கணைகளைத்‌ தொடுத்தபடி 
எந்தன்‌ போர்வையுள்‌ குழந்தை. 


நாசியில்‌ ஏறுகிறது மூத்திர வீச்சம்‌ 


சுள்ளென குண்டியிலொன்று 
அல்லது 
உயர்த்திய தொனியிலொரு சொல்‌ 


இது போதும்‌ குழந்தை அடங்க 
நான்‌ கொஞ்சம்‌ கண்ணயர 


வேண்டாம்‌ அது 

பெருவிரலைச்‌ சூப்பி 

கதிர்சேர்க்க தலைமயிரைச்‌ சுருட்டி 
என்‌ வாய்ச்சொற்களுக்காய்‌ 

அகலத்‌ திறந்திருக்கும்‌ 

சிறு விழிகள்‌ இரண்டிலும்‌ 

சுடரும்‌ தீ 

இருட்டிலும்‌... 


நான்தான்‌ சொன்னேன்‌ போலும்‌ 
வீடுவிட்டு வந்த பயணம்‌ 

மீண்டும்‌ போக வேணும்தானே 
பிளேன்‌ பறக்க வேண்டுமென்றால்‌ 
உந்தி வீச்சா எழும்பும்தானே 
வானில்‌ மூட்டம்‌ படிந்திருந்தால்‌ 
பயணம்‌ தடைப்படூம்தானே 
கண்முழிப்பும்‌ வரும்தானே 
இன்னொருக்கா புறப்படலாம்‌ 
இப்போ நீ கண்ணுறங்கு. 


அப்பா எங்க போனீங்க 
அதை இன்னும்‌ சொல்லலையே 


அதுதானே அதுதானே 

நான்‌ எங்க தொலைந்து போனேன்‌ 
நானாய்த்‌ தான்‌ தொலைந்தேனா? 
உருவற்றுப்‌ போனேனா? 

என்னை யாரும்‌ தொலைத்தாரா? 
மாயம்‌ என்ன நிகழ்ந்தது 

நான்‌ எங்கே? 

நான்‌ எங்கே? 

எங்கே நான்‌? 


என்னங்க 

குழந்தைகளுக்கு நரிவிரட்டுகிற மாதிரி 
சுழிக்கிறீங்க சிரிக்கிறீங்க 

கனாக்‌ கண்டீங்களா...? 


என்ன நானா? 
கனவா? 
அப்படியானால்‌ மீதி...? 


கோடை, 1994, பிரான்ஸ்‌ 


27. முளைப்பாய்‌ 


சப்த நாடிகளும்‌ 
ஒடுங்கித்தான்‌ போனது 
எனக்கு. 


எனது இளநண்பனே 
ஆசைத்தம்பியே 
மெட்டிட்டு பாட்டொன்று 
கட்டி இசைக்கு முன்னம்‌ 
இவ்வாறாய்‌ உறைந்ததோ 
உன்‌ துடிப்பு. 


என்னைப்‌ போன்றே 

உன்‌ எழுத்தில்‌ 

மையல்‌ கொண்டு 

காதல்‌ வயமாகி நின்ற 

பாடல்‌ மறந்த பலரிடத்தும்‌ 
இசை நுரைத்துத்‌ ததும்புகையில்‌ 
கொடிதடா கொடிது 

உன்‌ மரணம்‌. 


போய்விட்டாய்‌ பார்‌ 
இன்னுந்தான்‌ 

நம்ப முடியவில்லை. 
ஆலையில்லா ஊரில்‌ 
இலுப்பைப்பூ சர்க்கரையாய்‌ 
விலைப்பட்ட வேளையிலே 
கனன்றதே உன்னுள்ளும்‌ 
ஓர்‌ சூரியன்‌. 


முரண்பாடு அரசியலிலா? 
விட்டுவிடுங்கள்‌ 

இலக்கியம்‌... 

நாம்‌ செய்யலாம்‌ அண்ணன்‌' 
ஓராண்டின்‌ முன்னர்தான்‌ 

உன்னை நான்‌ கண்டுகொண்டேன்‌. 


ஒரு சிறு மெழுகுவர்த்தியாய்‌ 
அது போதும்‌ என்றே 
சிறுத்திருந்த எந்தன்‌ தீ 
உன்னிடத்தே அது 
நெருப்பென மூண்டெரிய 
நான்‌ கண்டேன்‌. 

எப்படிப்‌ பற்றிற்று காண்‌ 

நம்‌ காதல்‌. 


எழுத்தாளனாய்‌ நீ 
இதழாளனாய்‌ நீ 

கலையாளனாய்‌ நீ 
செயலாளனாய்‌ நீ 


எந்தக்‌ கண்‌ பட்டதோ 
எல்லாமே ஒரு மின்வெட்டாய்‌ 


என்‌ இளநண்பனே 

சதைப்‌ பிண்டத்தைத்தான்‌ 
குண்டெட்டும்‌, 
உயிர்த்தலத்தையல்ல'. 
உனைத்‌ தொட்டு 

பிரகடனம்‌ செய்யும்‌ 
வலிமையும்‌ எனக்கில்லை 
ஏனெனில்‌ நான்‌ சாதாரணன்‌ 
முளைப்பதென்பது 
இயல்விளைவு 

பலர்‌ முளைப்பர்‌ 

அவர்களில்‌ உனைக்காண்பேன்‌ 
காதல்வயப்படூவேன்‌. 


28. 


1. 


உள்ளங்‌ கைக்குள்‌ உலகம்‌ 
எல்லாமும்‌ கணப்பொழுதில்‌ 
எத்தகைய பொய்‌ இது. 


எப்போதேனும்‌ சந்திக்கலாம்‌ 
என்றிருந்த நண்பர்கள்‌ 
நினைவுச்‌ சுழற்சிக்குள்‌ 

கனவுப்‌ பொருளாகிப்‌ போயினர்‌. 


வரும்‌ வழியில்‌ 


சந்திக்காமலேயே 
எனக்கும்‌ அவர்க்குமான 
இடைப்பட்ட பயணமோ 


உயிர்‌ துறக்கும்‌ தூரம்‌ 
யார்‌ அறிவார்‌ இதனை? 


கிரேக்கக்‌ கடலில்‌ மூழ்கியும்‌, 
ஹங்கேரி நெடுஞ்சாலையில்‌ 
பாரவண்டியுள்‌ மூச்சு முட்டியும்‌, 
பாதிவழிமில்‌ வழிந்தது 

அவர்‌ கனவின்‌ மீதி...! 


2 


முகில்‌! 

விமான நிலையம்‌ வரையில்‌ 

வழியனுப்ப வந்திருந்தாய்‌ 
போகுமிடத்தில்‌ பத்திரமாய்‌ இரு 
நலமாக நாளை நீ திரும்பி வா" 
என்றுதானே சொன்னாய்‌. 

இங்கு நான்‌ வந்த பின்பு 

திரும்பும்‌ நாள்‌ குறித்துள்ளேன்‌ 

என்றதை நீ நம்பாமலா 

நானிருக்கும்‌ இடம்‌ நாடிப்‌ புறப்பட்டாய்‌? 


உள்ளங்கைக்குள்‌ உலகம்‌ சுருங்கியது 
அகதிகளுக்கல்ல மச்சான்‌! 

கிரேக்க கடல்‌ மடியில்‌ 

குளிரில்‌ நீ விறைக்கையில்‌ 

என்னை நீ நினைத்தாயோ! 

உன்‌ பெயரை நான்‌ 
பத்திரிகையில்தான்‌ கண்ணுற்றேன்‌ 
கொப்பளித்து பொருமியது, 
வெடிக்காமல்‌ போயிற்று நெஞ்சு! 


3 


மகேஷ்‌! 

இந்தப்‌ பெயர்‌ உனக்கு 

நான்தான்‌ சூட்டியிருக்கக்கூடும்‌ 
அப்பெயர்‌ என்னை ஈர்த்ததில்லை 
அக்கரைப்பற்று வினாயகமூர்த்திதான்‌ 
என்‌ நினைவில்‌ வருகிறான்‌. 


கால்‌ எலும்பின்‌ மச்சைவரை 
ஆறாக்காயம்‌ பட்டிருந்தும்‌ 
சிறையிருந்து மீண்ட நீ 
களப்பணியில்‌ முன்றின்றாய்‌. 


நாம்‌ தோழமை கண்ட மையம்‌ 
உளுத்துப்போனதால்‌ 
தனியராய்‌ கலைந்து போனோம்‌. 


அப்போதோ இல்லையேல்‌ 
அதற்கும்‌ முன்போகூட 
மயிரிழையில்‌ பலமுறை 

மரணத்தை எட்டி உதைத்திருந்தாய்‌ 
நான்‌ அறிவேன்‌. 


ஆனால்‌ ஆறாயிரம்‌ மைல்‌ தொலைவில்‌ 
அதன்‌ பொறியில்‌ அகப்பட்டாய்‌ பார்‌ 
ஆச்சரியந்தான்‌. 

மாயமான்‌ வேட்டையில்‌ 
உன்னைப்போல்‌ எத்தனையோபேர்‌ 
தோழா! 


ஹங்கேரி நெடுஞ்சாலையில்‌ 
பலருடன்‌ மூச்சிழந்தாய்‌ 
உலுக்கிவிட்டாய்‌ 

நான்‌ பனிப்பாளமாகாமல்‌ 
உயிர்த்தேன்‌ 

பணியின்‌ திசையறிவித்தாய்‌. 


29. அழைப்பு 


யாரழைத்தார்‌ என்னை? 


எங்கிருந்து வருகின்றது 
உயிர்யாசிக்கும்‌ இந்த அழைப்பு 


குரல்வளை நசிபட பிசிறும்‌ ஈனத்திடை 
அக்குரல்‌ எதுவென 
எப்படி அடையாளம்‌ கொள்வேன்‌ 


தலைகள்‌ திரண்ட கடலிடை 
யாரென்றுதான்‌ தேடுவேன்‌ 


மூன்றாம்‌ சாமத்தில்தான்‌ கண்விழித்தேன்‌ 
பனிப்பாலையில்தான்‌ எனது இருப்பு 


புகாரிருளில்‌ குளிர்வெளியில்‌ விறைத்த நான்‌ 
வேர்த்து விதிர்விதிர்த்தேன்‌ 


எண்ணியெண்ணி தருகிறாய்‌ மகனே 
நானுனக்கு அளந்தளந்தா பால்‌ தந்தேன்‌ 
மூளைக்கதவங்கள்‌ ஒவ்வொன்றாய்‌ திறபட 
ஒவ்வொன்றுள்ளும்‌ சனத்திரள்‌ 


மண்‌ஒட்டி புழுதிப்படிவுடன்‌ 
ஊனம்‌ காய்ந்த மாமிசத்துண்டங்கள்‌ 


கனவு வழிந்தொட்டிய கடைக்கண்‌ ஓரங்கள்‌ 
கண்ணீர்வற்றி உரிந்த கருவிழி மணிகள்‌ 


உலர்ந்து வரண்ட நாவுகள்‌ 
உறைந்த உமிழ்நீர்‌ சுரப்பிகள்‌ 
இறுக்கப்பட்ட குரல்வளைகள்‌ 
காற்றுண்ட பெருமூச்சுகள்‌ 
எல்லாம்‌ மனிதம்‌ மேவும்‌ முகங்கள்‌ 


ஊரின்றி பேரின்றி பதிவுகள்‌ ஏதுமின்றி 
என்முன்‌ இறைஞ்சும்‌ இவற்றிடை 
ரூவாண்டா பால்கன்‌ ஈழம்‌...என 
எப்படிப்‌ பேதங்‌ கொள்வேன்‌. 


நாடி நாளங்கள்‌ புடைத்து அறுபட 
நெஞ்சக்கூட்டுக்குள்‌ ஒடுங்குகின்றது ஆவி 
ஐயகோ...! 

எனது மொழியில்தான்‌ அழைக்கப்பட்டேனா? 
அல்லது அழைப்பை 

எனது மொழியால்‌ புரிந்துகொண்டேனா? 


வருமழைப்பைப்‌ புறந்தள்ளி 

மினுக்கும்‌ பூச்சும்‌ மின்மினியின்‌ பகட்டும்‌ 
நுரைக்கும்‌ மதுவும்‌ கொறிக்கும்‌ வம்புமாய்‌ 
கிடப்பேனா நானும்‌. 


தவித்த வாய்க்கு தண்ணீர்கூட தரமாட்டாமல்‌ 
வந்தவழி மறந்து வக்கரித்து செயலற்று 
உயிர்தப்ப வாழும்‌ நானும்‌ 

வாழ்வோங்கி உயிர்மாயும்‌ இவ்வழைப்பாளரும்‌ 
எந்தச்‌ சமன்பாட்டில்‌ 

எந்த நிறையளவில்‌ 


இன்னும்‌ யார்‌ அழைப்பாரோ 
எங்குந்தான்‌ தேடுவேனோ 
கவிதைதான்‌ இசைப்பேனோ...? 


குளிர்காலத்‌ தொடக்கம்‌ 
30 


1 


முன்மொழிவு ஏதொன்றும்‌ 
எழுதப்பட்டிராத 
ஒருபாலை வெளியும்‌ 
பாலையோர விளிம்பில்‌ 
குழுமியிருந்த நினைவும்‌ 
என்னொத்தவர்‌ பலர்க்கும்‌ 
எழாதிருக்கக்‌ கூடும்‌! 


நெடூம்வழித்‌ தொலைவா? 
தொடுவானந்தான்‌ முடிவா? 
மணற்புயல்‌ பலதா? 
ஒயாசிஸ்தான்‌ இலக்கா? 
எதுவரும்‌ எதிரே...? 
எவருந்தான்‌ அறிந்திலர்‌ 
அவ்வேளைதனில்‌; 

ஆனாலும்‌ 

இருளுள்ளும்‌ நாம்‌ நடப்போம்‌ 
எம்கால்களில்‌ நிற்போம்‌ 
விடியும்பொழுதில்‌ நாமிருப்போம்‌ 
நம்‌ புல்வெளியில்‌... 
இச்சொற்களை மொழிந்தோர்‌ 
யாராகவும்‌ இருக்கலாம்‌ 
எல்லாமே குறிப்புகள்தான்‌ 
வெற்று வார்த்தைகளன்றி 
வேறெதுமிருந்ததில்லை 
அப்போது. 


9. 


ஆயினும்‌ 

என்றைக்கோ 
இருந்துமிருக்கிறதாம்‌ 
வாக்களிக்கப்பட்ட பூமியும்‌ 
கர்த்தரான வல்லவரும்‌ 
அந்த வல்லவரோட 
தெரிவான மொய்சேயும்‌ 


. மொழிவுகள்‌ 


மொய்சேக்கான கைக்கோலும்‌ 
கல்மழையும்‌ 

கல்மழையூடே கலந்த அக்கினியும்‌ 
கூடவே 

நீர்நிலைகள்‌ எல்லாவற்றின்‌ மேலும்‌ 
இரத்தமயமாக்கவும்‌ 

சமுத்திரம்‌ பிளக்கவும்‌ 

சமுத்திரம்‌ பிளந்து 

வெட்டாந்தரை தோன்றவும்‌ 
அற்புதங்கள்‌ செய்யவும்‌ 
அடிமைகளை மீட்கவும்‌ 
விவிலியத்தில்‌ முன்மொழிவு 
அப்புறம்‌ என்ன...? 


3 


இதோ 

எல்லாமே முடிந்து விட்டது 
முடிவை நெருங்கிவிட்டது 
எனத்தான்‌ அவ்வப்போதிங்கே 
பலரும்‌ முன்மொழிகின்றனர்‌ 


என்னொத்தவரும்‌ கூடத்தான்‌ 
தம்மொழிவுகள்‌ மறந்தவராய்‌ 

அப்பாலை நிலப்பயணிகள்‌ பற்றி... 
அப்பயணிகள்‌ எதிரே 

இமயம்‌ புரண்டு இடியென்றிறங்கியதும்‌ 
கானல்‌ நீராடும்‌ ஒயாசிஸ்‌ குறுக்கிட்டதும்‌ 
முகிற்கற்றைகள்‌ வானின்‌ முடிவென்றிலங்கியதும்‌ 
உண்டுதான்‌ ஆனால்‌... 

சொரிமணல்‌ போல்‌ ஒட்டாது 

உதிரும்‌ உதிரிகளால்‌ 

கட்டப்பட்டதோ என நம்பப்பட்ட 

என்‌ சின்னஞ்சிறு கூடே 

முகம்‌ கொண்ட முதற்கொண்டு 
எவ்வண்ணம்‌ இவ்வாறாய்‌ 

மிளிர்கின்றாய்‌ 

உந்தன்‌ ஒளிகண்டு 

சிலிரிக்கின்றது உலகு. 


4 


தொல்கதைகளில்‌ 
இதிகாசங்களில்‌ தோன்றும்‌ 
வானின்றிறங்கிய தேவர்கள்‌ 
தேவதூதர்கள்‌ போலன்றியும்‌ 


விவிலியம்‌ கூறுமாப்போல்‌ 
அற்புதங்கள்‌ நிகழ்த்த 
கர்த்தர்களால்‌ இரட்சிக்க 
வழிவகைகள்‌ ஏதுமின்றியும்‌ 


உனதருமைப்‌ புதல்வர்கள்‌ 
கரந்துறைந்து உலவினர்‌ 
இரத்தம்‌ நனைத்தனர்‌ 
உடலம்‌ புதைத்தனர்‌ 
உள்ளம்‌ உயிர்த்தனர்‌ 

ஓர்மம்‌ வளர்த்தனர்‌ 

ஓளடதம்‌ ஆகினர்‌ 
நெடும்பாலை வெளிதனிலோ 
ஒளிரும்‌ பாதையாகினர்‌ 


இப்போது பார்க்கிறேன்‌ 
சுற்றிவரவும்‌ என்னொத்தவர்‌ 
எவருமிலர்‌ 

ஓர விளிம்பதனில்‌ தனியே 
குந்தியி ருக்கின்றேன்‌ 
இன்னமும்‌ நான்‌ வியந்தபடி 
வழிமொழிதல்‌ ஒன்றுக்காய்‌..! 


தைப்பொங்கல்‌, 1997 


ந்‌ 


வேப்பமர நிழலில்‌ 
கொப்பெல்லாம்‌ 
காய்க்கொத்தாய்‌ 
சாய்ந்து நிற்குமே 
பாரமதைத்‌ தாங்காமல்‌ 
நெல்லி மரம்‌ 
நினைவுண்டா? 


கனி உதிர்த்து நிற்குமந்த 
சிறு நெல்லி மரத்தில்தான்‌ 
காய்‌ சுவைத்தோம்‌. 
சாட்சியமாய்‌ 

வாய்‌ சுவைத்தோம்‌. 
காய்த்திருந்தது பார்‌ 
தேனடையில்‌ தேனீக்களாய்‌ 
கலையாத சுற்றம்போல்‌ 


நெல்லியும்‌ உதிரும்‌ கனிகளும்‌ 


குலைகள்‌ 
அப்போது 
உன்வயிற்றிலும்‌ நம்கனி. 


இரும்புச்‌ சிறகசைத்து 
சாவரக்கன்‌ 

வானேறி வருகையிலும்‌ 
சின்னி விரலால்‌ அவனைப்‌ 
புறந்தள்ளி 
அதனடியில்தானே 
வெயில்‌ காய்ந்திருக்க 
வேப்பங்காற்றினால்‌ நாம்‌ 
தோய்ந்திருந்தோம்‌. 


வான்‌ வெளியை அளந்தபடி 
நம்‌ கனவில்‌ 


நெல்லி 

இலைக்காம்புகளை 
ஒன்றொன்றாய்‌ நீ பொறுக்கி 
மடக்கென்று மொக்கொடிக்கும்‌ 
மெல்லொலியிலும்‌ 

கேட்டது பார்‌ 

நம்‌ சுற்றமெல்லாம்‌ 
உயிரொடியும்‌ ஓசை 

அறியாயா? 


அறிந்தோமா நாம்‌ 
ஊரொடிந்து 
ஊரோடிணைந்த 
உறவொடுந்து 
உறவின்‌ ஊற்றான 
குடும்ப அலகொடிந்து 
உதிர்ந்த கனிகளாய்‌ 
வேறாகி வேற்றாளாகி 
அந்நியமாகும்‌ கதை 


காலவெளிதனில்‌ கரைந்தது 
ஒரு பத்தாண்டானாலும்‌ 
நெல்லி உண்ட அவ்வையின்‌ 
பழங்கதையைச்‌ 

சிதறி உருண்டோடும்‌ 

நம்‌ வயிற்றுக்‌ கனிகளுக்கு 
ஒப்புவிக்கும்‌ போதினிலே 
உயிர்‌ பின்னிக்‌ கிடக்குமெம்‌ 
காதல்தனை இசைக்கின்றது 


கண்‌ நிறைத்து வீற்றிருக்கும்‌ 
நெல்லி 


சித்திரை, 1998 


கி. பி. அரவிந்தன்‌ 


ஈழத்தமிழர்‌ பிரச்சினையில்‌ ஈடுபாடுள்ள தமிழகத்‌ தமிழர்களிடையே பரவலாக அறிமுகமான பெயர்‌ 
யுசுந்தர்ரு. அந்தச்‌ சுந்தரின்‌ சொந்தப்பெயர்‌ கிறிஸ்தோப்பர்‌ பிரான்சிஸ்‌. தேசிய இன 
விடுதலைப்போரைத்‌ தலைநிமிர்ந்து நடத்தும்‌ அதேநேரத்தில்‌ சமுதாய ஏற்றத்தாழ்வும்‌ வைதீக 
முரண்பாடுகளும்‌ முற்றாக நீங்க வேண்டும்‌ என்பதிற்‌ செயற்பற்று மிக்கவர்‌. 


பதினேழு வயதுடைய இளம்பருவத்திலேயே வீட்டைத்‌ துறந்து போராட்டத்தில்‌ மூழ்கியவர்‌. 
முப்பத்தாறு வயதில்‌ மீண்டும்‌ வீடு திரும்பினார்‌. 

பதினான்கு வயதில்‌ பெரியாரின்‌ கருத்துக்களில்‌ மனம்‌ பதித்தவர்‌. இறுக்கமிகு கத்தோலிக்க மதகுரு 
ஏற்படுத்திய மனக்கசப்பால்‌ வழிபாட்டைத்‌ துறந்தார்‌; மதத்தையும்‌ துறந்தார்‌; பெரியாரியத்தையும்‌ 
சமூக மாற்றத்தை வழிநடத்தும்‌ மாற்றுச்சிந்தனைகளையும்‌ ஏற்றுக்கொண்டு தம்‌ வாழ்க்கையிலும்‌ 


பின்பற்றுபவர்‌. 


கத்தோலிக்க மதவழிக்குடும்பத்தைச்‌ சேர்ந்த கிறிஸ்தோப்பர்‌ பிரான்சிஸ்‌ சைவமத வழிக்குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த சுமத்திரியை, தாலி அணிதல்‌ போன்ற சடங்குகளை மறுத்து திருமணம்‌ செய்து கொண்டவர்‌. 


இவர்களுடைய குடூம்ப நிறுவனத்தில்‌ மதத்தை நுழைய அனுமதித்ததில்லை. சாதி, மதம்‌ கடந்த 
நண்பர்களையே உறவு வட்டமாக்கிக்‌ கொண்டவர்‌. 


தற்போது தீவிர அரசியல்‌ தவிர்த்த சமூகப்‌ பொறுப்புணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுத்து 
வருகின்றார்‌. 


புலம்பெயர்‌ வாழ்வில்‌ 'மெளனம்‌' காலாண்டிதழின்‌ தொகுப்பாளர்‌; 'ஈழமுரசு' வார இதழ்‌ ஆசிரியர்‌ 
குழுவிற்‌ பணியாற்றியவர்‌. 


இயற்பெயர்‌ கிறிஸ்தோப்பர்‌ பிரான்சிஸ்‌. 
இலக்கியப்பெயர்‌ கி. பி. அரவிந்தன்‌. 


'கனவின்‌ மீதி', இவரின்‌ மூன்றாவது கவிதைத்தொகுப்பு. முதலிரண்டு தொகுப்புக்கள்‌: 'இனியொரு 
வைகறை, 'முகம்‌ கொள்‌'. 


தற்போது குடும்பத்தோடு பிரான்சில்‌ வசித்து வருகின்றார்‌. 


